கனடிய தமிழர்‌ வலுவளர்‌ அமைப்பு 
ORGANIZATION OF CANADIAN TAMILS WITH DISABILITIES 





பா 


Oeil Nites; 


[alee 


Possibilities 


| 
bea 





ல்‌ Presented by 
OCEAN STAR LTD. 





ueyoy Aqqng ‘Yyeley-epueys-lis 1௦88-1௦ :peinjzord jou 1280116000 199106 ‘(juapiselg) 1௦௭1011671 1307] ‘(Alejoidas) uereyedeseug 
ATemsaaljof ‘npueyley] Ueqooslesny 1909015514 SIA) URYJOUCWIESITYJEY 1619990000 : MOI POL ‘WeUIEIeARN JEUNYANIIYL ‘praeq ysulsecoy ‘ueIeUINyeAIS 
JUIPOUIA “மாப்பு TUTWIeYL ‘yeferepeNn [ஞு werepunseyjedeals UeAPITYIUL]] மாளவ) WeUyeIeARN TeTeYyeUeUN (31817 0} 379) MoI 3258 











PRIME MINISTER-+- PREMIER MINISTRE 


May 27, 2017 


Dear Friends: 


I am pleased to extend my warmest greetings to everyone 
celebrating the 20th anniversary of the Organization of Canadian 
Tamils with Disabilities (OCTD). 





For 20 years, the OCTD has played an important role in the community. In addition 
to its work to raise awareness and dispel stigmas, OCTD offers a wide range of 
programs and services designed to help 115 clients reach their full potential. 


I would like to thank the members of the OCTD, past and present, for their 
dedication to the well-being of individuals living with disabilities. 1 am sure that you 


will enjoy this chance to reflect on your achievements and to set goals for the future. 


Please accept my best wishes for a memorable anniversary celebration and for every 
success in reaching your fundraising goal. 


Sincerely, 


The Rt. Hon. Justin P.J. Trudeau, P.C., M.P. 
Prime Minister of Canada 





Message from the 


President 





On behalf of the Organization of Canadian Tamils with Dis- 
abilities (OCTD), it is a great pleasure and privilege to wel- 
come you, to our 20th anniversary celebrations and fund- 
raising event. 


“Organization of Canadian Tamils’ with Disabilities” (OCTD) 
is a not-for-profit cross-disability member organization 
founded in 1997 by eight members. It is the first disability 
organization in the Tamil community in Toronto, and was 
founded with a vision of providing a voice on behalf of all 
Canadian Tamils with disabilities, as well, raising awareness 
and understanding of disability issues among our Tamil 
community. 


For 20 years, OCTD has endeavored to “Turn Disabilities Into 
Possibilities” solely with the help of public support and 
occasional fundraising events, that has successfully sus- 
tained it self for this many years, despite zero assistance 
from the government or any other source. The Board and 
the staff work on volunteer basis without any personal fi- 
nancial gain. Our problems are large, but our unified heart 
is larger; our challenges are great, but our will is greater. 


We as the pioneers, provide inclusive programs for peo- 
ple with special needs for all ages. These programs enable 
OCTD to create opportunities of greater independence for 
children, youth, and adults with special needs and disabili- 
ties. Our annual programs are summer park parties & win- 
ter holiday parties where members showcase their talents 
and receive gifts from Community Services. We also or- 
ganize cultural programs, walkathon and Emerging-Stars 
Program. In this program, workshops and training are con- 
ducted thrice a week in the evenings to various categories 
of disabilities, focusing more on intellectually challenged 
children and youth on a one-to-one basis. 


Today is a day of celebration. The purpose of the event is 
to honor the achievements of individuals with disabilities, 
showcase their inherent talents, as well as the efforts of 
many others who worked hard to make these achievements 
possible, especially to the dedicated volunteers. 


Our members who came as children are grown and youth 
today. They have attended school, had their training and 
ready and willing to work. We humbly request the many 
successful Tamil businesses in Toronto to consider recog- 
nizing the talents and abilities of our members beyond 
their disabilities, and possibly offering them employment 
opportunities. This will foster self-sustainment, which 
means living independently and avoiding social assistance. 


Iam reminded of the quote: 
If you give a man a fish, he will have fish only for a day; 
But if you teach him how to fish, he will have fish for his life. 


Besides, OCTD has the following goals in order to contin- 
ue to make a difference in the lives of those who are chal- 
lenged but more than able to make a comfortable living for 
themselves. 


உ to be able to hire someone with sound knowledge on 
the special needs of children to train our volunteers 
who tutor and manage our special needs children 

உ to identify an office space to carry our administrative 
work 

உ to be able to employ a part time Administrative Assis- 
tant to carry out responsibilities that have this far been 
done on a voluntary basis by OCTD members 


Going forward, it is our hope and desire to expand our ser- 
vices and accommodate more members with funding. We 
hope to offer more workshops and training sessions to 
OCTD members so that they can access equal opportuni- 
ties. 


Thank you very for your presence today and we look for- 
ward to your continuing support. 


Logi Mariathasan 
President 
Organization of Canadian Tamils with Disabilities 





House OF COMMONS 
CHAMBRE DES COMMUNES 
CANADA 


Gary Anandasangaree 


Member of Parliament 
Scarborough— Rouge Park 


May 27", 2017 


Greetings from Gary Anandasangaree 


Member of Parliament for Scarborough-Rouge Park, Toronto, Canada 


As Member of Parliament for Scarborough-Rouge Park, I am pleased to extend my congratulations to the 
Organization of Canadian Tamils with Disabilities on their event “Turning Disabilities into Possibilities” to 


celebrate their 20" Anniversary. 


| am proud of the Organization of Canadian Tamils with Disabilities (OCTD) for being a pioneer in the 
Tamil community in spreading awareness and changing the traditional views and attitudes on disabilities. 
OCTD’s programs have been instrumental in shaping the lives of its members and providing the support 


and resources necessary to ensure all members of our society meet their full potential. 


Congratulations once again to the board of directors, participants, and volunteers who dedicate countless 


hours in service of our community. 


Yours very truly, 


en 


Gary Anandasangaree 
Member of Parliament 
Scarborough-Rouge Park 


Ottawa .. Constituency Office 
Room 1110, The Valour Building, Ottawa, Ontario K1A 0A6 த 3600 Ellesmere Road -Unit 3, Scarborough, Ontario, M1C 4Y8 
Tel.: 613-992-1351 Fax.: 613-992-1373 “ஷ்ஷ்‌ Tel.: 416 -283-1414 


Gary.Anand@parl.gc.ca Gary.Anandasangaree.C1@parl.ge.ca 











தொலை சி 


அச்வதின்‌ டண்‌ Justice C.V.Wigneswaran 


Telephone 


தொலைநகல்‌ 


நீதியரசர்‌ க.னி.விக்னோேஸவரண்‌ 
முதலமைச்சர்‌ - வட மாகாணம்‌ 


௧௨௫௨௦௦ 6.5. ஒஞ்டில்லீ வம்‌ 
Sopp கலு - CMO?c ஒலுஜ 





26. சோமசுந்தரம்‌ அவனியூ, சுண்டுக்குளி யாழ்ப்பாணம்‌ 
்‌ ்‌ 26, 6633005084 கு, 5560௯௫ 50௯ 
0231 221 7312 ‘ a ள்‌ 3 

Chief Minister — No rth ern Province 26, Somasundaram Avenue, Chundukkuli, Jaffna 





மின்னஞ்‌ ல்‌ 
vested foo 221 7227 is (205 } emofficenorthernpe@gmail com 
em 
Fax ai 
நிதியும்‌ திட்டமிடலும்‌, சட்டமும்‌ ஒழுங்கும்‌, காணி, மின்சக்கி, வீடமைப்பு நீர்மாணம்‌, தொழிற்றுறையும்‌ 
தொழில்முனைவோர்‌ மேம்பாடும்‌, சுற்றுலா, உள்ளூராட்சி மற்றும்‌ மாகாண நீர்வாக அமைச்சர்‌ 
இ௧௫ em DOuSenem, 25. wm ஊக, PONS, இகர, 3௨௨ eo ஒக்க, 
லை ஐ5 இல GHSQAw, 85௦650), aGow mem ato ௬௭௦5 sGeses ஞு: 
Minister of Finance and Planning, Law and Order, Lands, Electricity, Housing and Construction, 
(ndustries and Enterprise Promotion, Tourism. Local Government and Provincial Administration 
எனது இல கதி > 
ட. NP/CM/media/09/05/2017 உன | 09.05.2017 
Cas) tomes SIS = 
My No Date | 


sete aire 


கனடா வாழ்‌ தமிழ்‌ அன்பு நெஞ்சங்களால்‌ உருவாக்கப்பட்ட கனேடிய தமிழர்‌ வலுவளர்‌ அமைப்பு “எம்‌ 


திறன்‌ வளர்ப்போம்‌” என்ற கருப்பொருளின்‌ கீழ்‌ எந்தவித பிரதி பலன்களோ அல்லது இலாப நோக்கோ 


இன்றி 1997ம்‌ ஆண்டில்‌ டொறன்ரோ நகரில்‌ ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அமைப்பு சிறப்புற நடாத்தப்பட்டு 


வந்து 


இந்த ஆண்டு 20ம்‌ ஆண்டுப்‌ பூர்த்தியாகப்‌ பரிணமித்திருக்கின்றது. அதையொட்டி 


முன்னெடுக்கப்படவிருக்கும்‌ கலாச்சார நிகழ்வுகள்‌ மற்றும்‌ கண்காட்சி நிகழ்வுகள்‌ சம்பந்தமாக 


வெளியிடப்படும்‌ விசேட மலருக்கு எனது வாழ்த்துச்‌ செய்தி ஒன்றினை வழங்குவதில்‌ மகிழ்வடைகின்றேன்‌. 


வலுவிழந்தவர்கள்‌ கையாலாகாதவர்கள்‌ என்ற மூடக்‌ கொள்கைகளை மாற்றி அவர்களிடையே 


ஒளிந்திருக்கக்கூடிய அபாரத்‌ திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களாலும்‌ சாதனைகள்‌ புரியமுடியும்‌ 


என்ற 


செய்தியை உலகிற்கு எடூத்துச்‌ சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவே இதனை நான்‌ அடையாளம்‌ 


காண்கின்றேன்‌. 


இந்த அமைப்பினூடாக வலுவிழந்தவர்களின்‌ தேவைகள்‌, அவர்களின்‌ எதிர்பார்ப்புக்கள்‌ ஆகியவற்றை கனடா 
வாழ்‌ தமிழ்‌ சமூகத்திற்கு எடுத்துச்‌ சொல்வதற்கும்‌ அதற்கான வழிமுறைகளைக்‌ கண்டறிவதற்குமாகவே 
டொறன்ரோ நகரில்‌ முதன்‌ முதலில்‌ இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பானது விசேட 
தேவையுடைய இளைஞர்‌ யுவதிகளுக்கும்‌ குழந்தைகளுக்கும்‌ சேவையாற்றுவதில்‌ மிகப்‌ பெரிய வெற்றியைக்‌ 
கண்டூள்ளது என்று அறிகின்றேன்‌. மக்கள்‌ பங்களிப்புடன்‌ பெறப்பட்ட நிதிகளில்‌ இருந்து 
வலுவிழந்தவர்களின்‌ வாழ்க்கைத்‌ தரத்தை உயர்த்துவது, பொழுது போக்கு நிகழ்வுகளை ஓழுங்கு 
செய்வது, அவர்களுக்கான தேவைகளை கூர்ந்து நோக்கி உதவிகள்‌ புரிவது, அரச முகவர்களுடனான 


சந்திப்புக்களிற்கும்‌ கோரிக்கைகளுக்கும்‌ உதவியாளர்களாக செயற்படுதல்‌, உள வள விருத்திக்காகச்‌ 
செயற்படுவது, அவர்களுக்கு ஒரு உந்துசக்தியாகப்‌ பணிபுரிதல்‌, மனத்தாக்கங்களில்‌ இருந்து விடூபடூவதற்கு 
யோகா போன்ற பயிற்சிகளில்‌ இளைஞர்‌ யுவதிகளை ஈடூபடூத்துவது போன்ற இன்னோரன்ன சேவைகள்‌ பல 
புரிகின்ற இந்த நிறுவனம்‌ அதன்‌ 20 ஆண்டூகள்‌ பூர்த்தி நிகழ்வுகளை வெகு சிறப்பாக கொண்டாடும்‌ இத்‌ 
தருணத்தில்‌ வலுவிழந்தவர்களுக்கான எமது வாழ்த்துக்களை உளமாரத்‌ தெரிவிப்பதில்‌ 
மகிழ்வடைகின்றேன்‌. நன்றி 


4 / P 
நீதியரசர்‌ க.வி.விக்னேஸ்வரன்‌ 
முதலமைச்சர்‌ ’ : ணக ன Be 
வடமாகாணம்‌ நீதியரசர்‌ க.வி.விக்னேஸ்வரன 
இலங்கை முதலமைச்சா 


வடமாகாணசஷபு 


படம்‌. 


Messages from the Founder Members 





Jothy Bhrapakaran 

20 ஆண்டூகளகை்‌ கடந்து வீறுநடை போடும்‌ கனடிய தமிழர்‌ வலுவளர்‌ அமைப்பு எமது தமிழ்‌ சமூகத்தின்‌ 
அத்தியாவசிய அங்கமாகத்‌ திகழ்கின்றது. எனது கணவர்‌ செல்வமாணிக்கம்‌ பிரபாகரனும்‌, நானும்‌ ஸ்தாபக 
உறுப்பினர்களாக இருப்பதில்‌ பெருமிதமடைகின்றோம்‌. இவ்வமைப்பு மென்மேலும்‌ வளர்ச்சி பெற்று எம்ம- 
வர்களுக்கு புகலிடம்‌ அனித்த கனடா மண்ணில்‌ சேவையாற்ற வேண்டூமென வாழ்த்துகின்றோம்‌. 


Sricamalan Pathmanathan 


Internalized discrimination is the largest battle to be aware of for members within under-repre- 
sented groups. As a founder member I wish the Organization of Canadian Tamils with Disabili- 
ties all success in their continued battle against internal and societal discrimination. 


Sri-Guggan Sri-Skanda-Rajah 


OCTD was started with the intention of overcoming the disadvantages of members of the dis- 
ability community and to enable them to demonstrate their various abilities. In the 20 years of 
its existence, OCTD has run several innovative programs and thereby has made significant prog- 
ress in that regard. 


Logi Mariathasan 


OCTD is the brainchild of a handful of visionaries that has grown tremendously to benefit the 
members of the disability community It’s gratifying to observe the services provided by the 
leaders, past and present members and numerous dedicated volunteers who continue to inspire 
and shape the lives of special-needs persons with boundless optimism and passion. 


Padmaseelan Kathirgamanathan 
தடை ஒன்றும்‌ புதியதல்ல நமக்கு - தடைக்கு தடைபோட்டூ பயணிப்பதே நம்‌ சிறப்பு. 


David Jeyasingh 


Organization of Canadian Tamils with Disabilities (OCTD) has matured into an efficient, effective 
and innovative organization in the service of the Tamil Community in Toronto. As a founder 
member, I give my blessings and wish OCTD continued success. 





கனடிய தமிழர்‌ வலுவளர்‌ சமூகத்தின்‌ சவால்களை 


எதிர்நோக்குவதற்கான முதல்‌ அமைப்பாக, 1997ம்‌ 

ஆண்டு இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன்‌ 
ஸ்தாபக அங்கத்தவர்களுள்‌ ஒருவர்‌ தவிர்ந்த ஏனய 
அனைவரும்‌ விசேட தேவை உடையவர்கள்‌ என்பது சிற- 
ப்பம்சமாகும்‌. 


விசேட தேவை உடையவர்கள்‌ பற்றிய விழிப்புணர்வை 
சமூகத்தில்‌ ஏற்படுத்தல்‌, அவர்களின்‌ தனித்துவமானதும்‌ 
தன்னம்பிக்கையுடையதுமான வாழ்விற்கு பயிற்சி அளித்தல்‌, 
பரஸ்பர ஒத்துழைப்பு வழங்குதல்‌, கனடிய மத்திய, மாகாண 
அரசுகளினாலும்‌ விசேட தேவை உடையவர்களுக்கான பிற 
அமைப்புகளினாலும்‌ வழங்கப்படும்‌ சேவைகளைப்‌ பெற்றுக்‌- 
கொள்வதற்கு உதவுதல்‌ போன்றவை இவ்வமைப்பின்‌ பிரதான 
நோக்கமாகும்‌. 


அறிவு சார்ந்த சிந்தனைகளைத்‌ தூண்டும்‌ செயற்பாடுகளை 
விருத்தி செய்யவும்‌ சமூகமயமாதல்‌ மற்றும்‌ உணர்வுகளைக்‌ 
கையாளும்‌ திறன்களை வளப்படுத்துவதற்காகவும்‌, பேச்சு, 
எழுத்து, வாசிப்பு மற்றும்‌ கணிதம்‌ கற்றல்‌ திறன்‌ விருத்திக்‌- 
காகவும்‌ உடல்‌ உறுப்புகளின்‌ இயக்கத்திற்கான யோகாசனப்‌ 
பயிற்சி அளிப்பதன்‌ மூலமும்‌ மற்றும்‌ இசை நடன ஓவியப்‌ 
பயிற்சியை வழங்குவதற்காகவம்‌ வாரத்தில்‌ மூன்று நாட்கள்‌ 





Malvern Recreation Centre மற்றும்‌ Scarborough Village 
Recreation Centre ஆகிய இடங்களில்‌ பயிற்சிப்‌ பட்ட- 
றைகள்‌ நடை பெறுகின்றன. 


எமது அங்கத்துவர்களுக்குத்‌ தேவையான Wheel Trans 
போக்கு வரத்து வசதியைப்‌ பெற்றுக்கொடுத்தல்‌, தொழில்‌ 
வாய்ப்புகள்‌ மற்றும்‌ பயிற்சிகள்‌ பெறுவதற்கான நெறிப்படூ- 
த்தல்‌, ஆங்கில மொழிப்‌ பயிற்சி (ESL) பெறுவதற்கு வழிப்‌- 
படூத்தல்‌, விண்ணப்பப்‌ படிவங்கள்‌ பூர்த்திசெய்வதற்கு உதவு- 
தல்‌, சைகை மொழிக்கான (Sign Language) உதவிகள்‌ 
மற்றும்‌ கலாச்சார களியாட்ட நிகழ்வுகளைச்‌ செய்து வருகி- 
ன்றோம்‌. 


இவ்வமைப்பு முற்று முழுதாகத்‌ தொண்டர்களினாலேயே நடா- 
த்தப்‌ பட்டு வருவது பெருமைக்குரிய விடயம்‌. எமது சேவை- 
களை விரிவு படுத்துவதற்கும்‌ தொடர்ந்து இயங்குவதற்கும்‌ 
எமது சமூகத்தின்‌ ஒத்துழைப்பை தொடர்ந்து நாடி நிற்கின்‌- 
றோம்‌. 


அனைவரது ஆதரவிற்கும்‌ ஒத்துழைப்புக்கும்‌ நன்றி! 


எம்‌ திறன்‌ வளர்ப்போம்‌. 








2691 Markham Road #10 & 12 Tel: 416-299-3200 
Scarborough, ON Fax: 416-299-5699 
M1X 104 Cell: 416-454-1172 





| 
| 





Ocean Star Ltd. is one of Toronto's largest wholesale suppliers of fresh and frozen poultry,seafood, and 
meat. Established over !Oyears ago, we have extensive knowledge and experience in the poultry, seafood 
and meat industry. 


We provide the highest quality product at the lowest possible price. 


ட ப 2 121927] 1210: [8 [40 892114] 





a 
/Lowfa re 


travels and tours : 





Lavan. J.Vaithilingam 


Travel Consultant 


27 
Lowfare 


travels and tours 


LOWFARE TRAVELS AND TOURS INC. 


2625 Eglinton Ave . East _ Phone: (416) 261 0555 
Scarborough . Ontario. M1K2S2. Canada Fax: (416) 261 9948 





My Life in 
Canada 


Piranavi Rajakumar 


( ea is celebrating it’s 150th birthday this 
year and what better way to celebrate it than 
to share my story and how living in Canada is 

an integral part of my life. My parents both moved to 

Canada because of the war that was happening in Sri 

Lanka. Without the multicultural setting and oppor- 

tunities to study and work, my parents would not have 

been able to get to where they are today 


By being born in Canada and living in such an amaz- 
ing country I am able to go to school, play sports and 
be treated as an equal. Around 20% of the Canadi- 
an population wasn't even born in Canada, this just 
shows how lucky we are to live in such a diverse 
country. Since I live in Canada, I'm able to go to the 
temple without having to drive far and take classes 
for Tamil, Bharatanatyam, Music, Violin and Balvikas 
which I would not be able to do if I lived in a non di- 
verse country. In Canada there are many opportunities 
to do the things you love and not have to worry about 
being judged. I feel blessed to live in a country where 
gender stereotypes dont exist. At school I was on the 
basketball team, flag football team and am currently on 
the Ulimate Hrisbee and Track team and it feels amaz- 
ing that I’m treated equally as everyone else and not 
judged because of my race or gender. 


When my father first left Sri Lanka he was 18 years old, 
he lived in germany for 2 years and then moved to 
Canada in 1987. By working hard and earning enough 
money he was able to sponsor his entire family to Can- 
ada. He always taught my sister and I that by working 
hard you can accomplish everything you want to and 
that we shouldn't let anything stand in our way. 





My parents love the outdoors and encourage my sister 
and I to be outside as much as possible. Whether it 
be riding our bikes, going to the park, going camping 
or building snowmen we would always be outside no 
matter the weather They believed in living with nature 
instead of living in a materialistic world. My dad was 
skilled when it came to anything hands on. He taught 
me how to use a screwdriver before I could tell 
time and taught me how to ride a bike and 

swim before I turned 7. My dad taught 
me life skills that he believed were nec- 
essary for everyone to know who 
ever it may be. He built us a tree 
house when we were 

five and it still stands 

to this day. I helped my dad 
renovate our entire basement 
and we finished the process 
over the course of a year and a 
half. Through that I learned many 
things, including how to use a 
power Saw, a nail gun and 
how to put up drywall all 














by the age of ten. My mom and the neighbours would 
always disapprove of me doing heavy labour and said 
that it was dangerous because 1 was a girl at such a 
young age. My dad said that girl or boy no matter what 
age learning things like this was an essential part of 
life. He wasn't wrong, my dad's lessons came in handy 
later on in life. For the past four years I've been sin- 
gle handedly changing the winter and sum- 
mer tires on our car. It gave me a sense of 
happiness to know that my mom actually 
drove the car after I had changed the tires. 
I can't thank my dad enough for the skills 
he taught me. Then again no one can ever 
thank their parents enough for what 
they have done for us. 










It was November of 2013 when 
my sister and I came home to an 
~ empty house after school.This day 

was unforgettable. In an attempt to pro- 
tect us. my mom had told me that my dad 
had broke his arm and they were at the hos- 
pital. It wasn't until later that night when | 


was at my grandmother's house when I was told my 
father had been in an accident at work where a steel 
staircase had fell and hit the left side of his face. His 
eye socket broke and now his eyes don't coordinate 
with each other as his eyeball isn't located where it 
used to be, causing dizziness and headaches. That one 
day changed our life completely but that isn't going to 
stop us. My dad believes that we should take every- 
thing as a positive even this accident was just a learn- 
ing experience. ‘Before the accident I was completely 
blind of the world around me, all | thought about was 
work, keeping my family safe and planning for the fu- 
ture. This accident brought me to the real world and 
reminded me to live in the present because we do not 
know what will happen tomorrow’ said my dad when 
I cried to him about the accident. He reminded me of 
what | learned through this accident like how I learned 
how to ride the TTC and learned to be independant. 


He also reminded me that he has still made his mark 
on the world and still plans on doing so. When riding 
through downtown he pointed out the landmarks he 
worked on like Ryerson University, University of Toron- 
to, the Eaton Centre, Humber Water Treatment Plant 
and many more. He also told me about the stairs he 
made for a city hall in America. When he was going 
through rehabilitation and was doing therapy, he re- 
alized that he was the one who made the staircase 
to enter the pool. He chuckled and told the therapist 
“] once made these railings now I'm using them to 
get better” My dad had worked as a welder and fitter 
for 25 years and no one expected for such an event to 
take place. Thankfully for the doctors, nurses and free 
healthcare we are given in Canada, my dad is still alive 
today and almost back to his happy healthy normal 
self. It’s been almost four years since the accident and 
he still can't go to work, drive or do anything involv- 
ing a lot of movement or concentration, but he still 
teaches us to be hardworking and grateful. 


That is what I am. Grateful. Grateful for the family | 
have and for the education I'm given, grateful for free 
healthcare and for having food on the table; most im- 
portantly I'm grateful for the country we live in, Can- 
ada. Without Canada I wouldn't be able to live my life 
with great content. I would not be able to be certain 
that my family is going to be okay and that we could 
happily live in the present. Canada is my home and I'm 
glad to be Canadian. Happy Birthday Canada! To 150 
years and much much more! 





வண 
AQGUCLEAN 


Facility Services Ltd. 


Sutty Tharmalingam 
Direct: 416-885-6650 sutty@aquclean.com 





AQUCLEAN FACILITY SERVICES LTD. 
2761 Markham Road, Suite 23, Toronto, ON M1X OA4 


Tel: 1-888-278-0003, 416-841-8733 Fax: 905-848-9806 
www.aquclean.com 


pharmore 


PHARMACY 
more Care, More Service, More Value 













5633 Finch Ave. East : 7 Eastvale Drive 
Unit 7 2405 Eglinton Ave. East Unit 5 


192 1491911910161/86])1 
19: 1919179186] 861) 416.755.6333 பிய ப 


416.299.0399 905.294.1100 











Logi Mariathasan 


We two, the inseparable two, 
Began our life as one 
We kissed, boxed and hugged each other 
Sliding and gliding in the water bag of our mother 
We breathed the same air and drank the same nectar 
௫, what fun we had together. 
Nine months of play felt bored and tired, 
Dared to venture out 
“ick” my sister said: “push hard | cried, 
“you go first” she said: 7 am scared | cried, 


She dived to do a somersault and fast slid out 
Afraid | was, crawled through the slimy channel 
The powerful lights blinded us, 

And heard the thundering voice “cut the cords’ 
“Snap” went our food pipes 
“Oh my Cod, no more food” we cried 
Two giant hands grabbed US by our legs, 
And Wwe Saw the world upside down 
They smacked US hard on our bums 
Unbearable Was the pain, we bawled till red 


As we cried, they rejoiced.... 


Cruel were they, dipped us in warm water, 
And tightly swaddled, tucked us in separate cribs 
Alas! No one to hug, no one to whisper, 
Lying all by ourselves, longing to be cuddled, 
We heard the lullaby in the air, 

But yearned for the heartbeat of our mother 
“brm brm, brm brm’”, the beat so familar 
Ached to hear once more to feel secure. 
What folly have we done? 

How happy we would have been together 


If we had remained in the water bag forever. 





12 


OCTD Honorary Lifetime 


Achievement Award 
to 
Sri-Guggan Sri-Skanda-Rajah 


[ites at the 20th Anniversary celebrations, 
the Organization of Canadian Tamils with Dis- 
abilities (OCTD) honors an eminent personali- 
ty who is the first recipient of the “Honorary Lifetime 
Achievement Award”. He is none other than Sri-Gug- 
gan Sri-Skanda-Rajah, a renowned person in our com- 


munity and the community-at-large. 


Sri-Guggan, a co-founder of OCTD, has made valuable 
contributions and demonstrated a strong commitment 
for the past 20 years, since the inception 
of OCTD. He has worked with the Board 
of Directors in various capacities and as 
an Advisory Member for many years. 
His enduring contributions and dedica- 
tion to our non-profit organization are 
highly commendable. Not to mention 
the substantial monetary support he 
has given the organization during its 
difficult times. 


At the age of 14, a car accident resulted 
in Sri-Guggan losing the use of his right 
arm. This did not deter him neither 
from participating in sports such as soccer and cricket, 
or from leading a vibrant life of a young boy Sri-Gug- 
gan quickly learnt to write with his left hand, which 
was vital at a time when computers were unheard of, 
and later proceeded to the UK to pursue his studies 
in law. Unfortunately, due to personal reasons, he was 
unable to complete his final exam. Nevertheless, his 
intense knowledge in law earned him esteemed posi- 
tions when he immigrated to Canada. 


Sri-Guggan has sat on many Boards - to name a few: 
“Vice-Chair - Board of Inquiry (Human Rights) and Pay 





Equity Tribunal, “Commissioner Royal Commission 
on Systemic Racism in the Ontario Criminal Justice 
System, “Founding Member and Director of Sri Lank- 
an Family Services of Greater Toronto, “Chair - Greater 
Toronto Working Group on Policing Multi-cultural and 
Multi-ethnic Urban Communities, “Chair & Member 
of National Black Coalition of Canada, Toronto, “Con- 
vention Refugee Determination Division Immigration 
& Refugee Board of Canada, Toronto, “Toronto Mayor's 
Committee on Community & Race Relations, “Senior 
Community Legal Worker Jane-Finch 
Community and Legal Services, “Chair 
- Toronto Refugee Affairs Council, “Pres- 
ident & Member Tamil Eelam Society 
of Canada, Toronto, “Urban Alliance 
on Race Relations and Canadian Tamil 
Youth Development Centre (CanTYD) and 
“Co-Founder of the Organization of Ca- 
nadian Tamils with Disabilities (OCTD). 


In addition, he has received distin- 
guished awards from the Province of 
Ontario's Ministry of Citizenship (20 
Years Volunteer Service Award), and the 
J. S. Woodsworth & Dr Wilson Head Award for Race 
Relations and Human Rights. 


Some of you may also be aware that Sri-Guggan is the 
son of the eminent Judge Ponn Sriskandaraja of the 
Supreme Court in Sri Lanka. 


Of special note, this year as Canada celebrates her 
150th birthday, we would like to celebrate Sri-Guggan’s 
75th birthday. We wish him a very happy birthday, and 
may God bless him with abundant good health and 
happiness. 


சாவித்திரி சிவதாசன்பிள்ளை 


ஹரிஷ்‌ 1983ல்‌ பிறந்தபோது நாம்‌ எல்லோரும்‌ மிக மகிழ்ச்சி 
அடைந்தோம்‌. ஆனால்‌ அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம்‌ நீடிக்‌- 
கவில்லை. 2 வயதைக்‌ கடந்த போதும்‌ ஹரிஷ்‌ நடக்கத்‌ 
தொடங்கவில்லை. நாம்‌ டாக்டரிடம்‌ காட்டிய போது அவர்‌ 
கூறினார்‌, தினமும்‌ கால்கள்‌ இரண்டிற்கும்‌ ஒலிவ்‌ எண்ணை 
தடவி பயிற்சி கொடுக்குமாறு. நாமும்‌ அவ்வாறே பயிற்சி 
கொடுத்த போது சில மாதங்களிலேயே அவன்‌ நடக்கத்‌ 
தொடங்கினான்‌. பின்னர்‌ 5 வயதான போது அவனின்‌ மூளை 
வளர்ச்சியிலும்‌ தாமதம்‌ ஏற்பட்டிருப்பதை டாக்டர்கள்‌ உறுதி 
செய்தார்கள்‌. அச்செய்தி எமக்கு இடி போல இறங்கினாலும்‌ 
அடூத்து என்ன செய்வது எனச்‌ சிந்திக்கத்‌ தொடங்கினோம்‌. 
அவன்‌ தனது வேலைகளைச்‌ செய்யப்‌ பழகுவதற்காக பாட- 
சாலையிலுள்ள விடூதிச்‌ சாலையிலும்‌ அவனைச்‌ சேர்ப்பித்து 
முயற்சி செய்தோம்‌. ஆனால்‌ அவர்களோ தம்மால்‌ இயலாது 
எனக்‌ கையை விரித்து விட்டார்கள்‌. இறுதியில்‌ எல்லாப்‌ பயி- 
ற்சிகளையும்‌ வீட்டிலேயே கொடுக்க வேண்டியதாயிற்று. 








நாமும்‌ மனம்‌ தளராது ஒவ்வொரு சிறு சிறு வேலைகளையும்‌ 
(உதாரணமாக உடை அணிதல்‌, பொத்தான்‌ போடூதல்‌ போ- 
ன்றவற்றை) ஒவ்வொன்றாகக்‌ கற்றுக்‌ கொடுக்கத்‌ தொடங்கி- 
னோம்‌. பொத்தான்‌ போடூவதற்காக ஒரு பெரிய துணியில்‌ 
துவாரமிட்டு அதனுள்‌ அவனின்‌ கைவிரல்‌ ஒன்றைப்‌ புகுத்தி, 
பின்பு அவ்விரலை எப்படி வெளியே எடூப்பது போன்ற பயி- 
ற்சியைக்‌ கொடுத்தோம்‌. இறுதியில்‌ பொத்தான்‌ போடப்‌ பழகி 
விட்டான்‌. இவ்வாறாக பாதணி அணிதல்‌, உடை அணிதல்‌ 
என ஒவ்வொன்றாகப்‌ பழகினான்‌. அவனின்‌ ஒவ்வொரு சிற்ற- 
டியம்‌ எமக்குப்‌ பெரிய பாய்ச்சலைப்‌ போன்று பேரானந்தத- 
தைக்‌ கொடூத்தது. தாயாராகிய நான்‌ ஒரு முறை ௯ூப்பிட்டாலே 
ஹரிஷ்‌ ஓடி வந்து காலடியில்‌ நிற்பான்‌. ஓரு முறை சொல்லி- 
க்கொடுத்தாலே அவற்றை தனது சக்திக்கேற்ப முயற்சிப்பான்‌. 





ஹரிஷ்‌ ஒரு முறை விழுந்து காலை உடைத்த போது இந்‌- 
தியாவில்‌ ஒரு தனியார்‌ மருத்துவ மனையில்‌ கடூமையா- 
கப்‌ போராடி அவனை மீண்டும்‌ நடக்க வைத்தோம்‌. அதற்கு 
அவர்கள்‌ ஒரு பைசா கூட வாங்கவில்லை. இப்படியாக 
மனிதர்‌ வடிவில்‌ இருக்கும்‌ தெய்வங்களை ஹரிஷ்‌ எமக்கு 
அடையாளம்‌ காட்டினான்‌. 


நாம்‌ கனடா வந்த பின்‌ இங்குள்ள சேவைகள்‌ எமக்கு 
உதவியாக உள்ளது. முக்கியமாக கனடிய தமிழர்‌ வலுவளர்‌ 
அமைப்பினுடைய (0011) தொடர்பு எனக்கும்‌ எனது மகன்‌ 
ஹரிஷாக்கும்‌ பெரிய வரப்பிரசாதமாகும்‌. இவ்வமைப்பின்‌ நி- 
கழ்ச்சிகளிற்கு வருவதென்றால்‌ கை தட்டிச்‌ சிரித்துக்கொண்டு 
ஓடி வருவான்‌. இவ்வமைப்பிற்கு வரும்‌ போது ஒரு கூட்டூக்‌ 
குடும்பமாக இணைந்திருப்பது போல்‌ உணர்கின்றோம்‌. அது 
மட்டுமல்ல 0011இன்‌ உறுப்பினர்களுடன்‌ இருக்கும்‌ அந்த 
குறுகிய இரண்டு மணி நேரமும்‌ எல்லாக்‌ கவலைகளையும்‌ 
மறந்து தாயாராகிய நான்‌ யோகாசனப்‌ பயிற்சியிலும்‌, மகன்‌ 
ஹரிஷ்‌ Support worker உடனும்‌ சந்தோசமாக இருக்கின- 
றோம்‌. இன்றளவும்‌ நாம்‌ கடுமையாக போராடினாலும்‌ ஹரி- 
APH தனது அன்றாட வேலைகளைச்‌ செய்வது ஒரு பெரும்‌ 
சவாலாகவே உள்ளது. 


பல பெற்றோர்கள்‌ தமது பிள்ளைகளை எப்படியெல்லாமோ 
வளர்ப்பதற்கு விரும்புவார்கள்‌. அப்பிள்ளைகளின்‌ இயலுமை- 
க்கேற்ப அவர்களை வளர்ப்பெடூப்பது பெற்றோரின்‌ கடமையும்‌ 
கூட. ஹரிஷைப்‌ பொறுத்த வரை அவன்‌ தனது நாளாந்த 
சொந்தக்‌ கருமங்களை ஆற்ற முடியுமானால்‌, அவனைப்‌ 
பெற்றெடுத்த போது மகிழ்ந்ததை விட அதிகமாக மகிழ்வேன்‌. 





13 


THA MIL 





Saba Arulsubramaniam அது 
Founder / Chair க்‌ | ட்‌ ag se 


Yoga Arulsubramaniam M.Sc. Dip. in Montessori 
Program Manager / Principal 













tham & McNicoll) 





Performs Movement-based life skills coaching 


உள வளர்ச்சிக்கும்‌ நரம்பு மண்டல Learn ௦௦ 
விருத்திக்குமான உடற்‌ பயிற்சிப்‌ பட்டறைகள்‌ to support neurological and 


TANYA MOULAND 


physiological development. 


Private sessions include movements, 
activities and exercises to develop and 
strengthen brain-body-heart 
connections and encourage whole — 

brain activation. 


மூளையின்‌ இயங்கு திறனை அதிகரிப்பதற்கான 
பிரத்தியேகப்‌ பயிற்சிகள்‌ 


இப்‌ பயிற்சிகளால்‌ ஏற்படும்‌ 
பலாபலன்கள்‌ எவை? 





Educational Kinesiology Consultant 


உ உளவள விருத்தி Licensed Brain Gym® Instructor 
Movement Educator x 5 ட்‌ ட்ப 
உ சுய விருத்திக்கான முன்னேற்றம்‌ What can be achieved with this coachi 
உ உடற்தசைகளில்‌ நெகிழ்ச்சி * Mental and emotional development 
_ எழுத்து வாசிப்புகளுக்கான பயிற்சி * Tools for self-management 
* eae த 
_ உணர்திறன்களில்‌ முன்னேற்றம்‌ Better reading and writing | 
a ee ர * Release stress from the body 
உ பேச்சுத்‌ திறன்‌ * Ability to integrate sensory information 
உ நாளாந்த நடவடிக்கைக்கான உடற்பயிற்சிகள்‌ * Develop speech 
e இன்னும்‌ பல * Confidence for everyday activities ம்‌ 
ouland Coaching and Consulting * Physical skills - coordination, strength, 
்‌ : ; balance ்‌ 
தமிழில்‌ தொடர்புகளுக்கு: tanya@thesportoflife.ca * And so much more! . நீ 
GU IESONIS பலக மரப்‌ www.thesportoflife.ca இது 
647-847-3456 416-708-8714 Contact Tanya today for more information! 








14 














மஞ்சுளா ராஜபால்‌ 


உளவியல்‌ மற்றும்‌ உளவியல்‌ சார்‌ உளவளத்துணை (Psycgological Councelling) ஆகிய துறைகள்‌ சமகாலத்தில்‌ உள்ள- 
த்தை வளப்படுத்த உதவும்‌ வழி முறைகளாகும்‌. தொழில்நுட்பத்தின்‌ வேகமான வளர்ச்சி, சிந்தனையின்‌ முன்னோட்டம்‌, 
ஊடகத்துறையின்‌ ஆதிக்கம்‌ மற்றும்‌ பரவலாக்கம்‌ போன்ற காரணிகளால்‌ நாளாந்த வாழ்க்கையில்‌ பல்வேறு சிக்கல்களை- 
யும்‌ சவால்களையும்‌ எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இத்தகைய வளர்ச்சியின்‌ போக்கினால்‌ தனி மனிதன்‌ குடூம்பம்‌, சமூகம்‌, 
தொழில்‌ மற்றும்‌ வாழ்வின்‌ முக்கிய விடயங்கள்‌ சம்பந்தமாக நாம்‌ எதிர்நோக்கும்‌ பல்வேறு உள அழுத்தங்களுக்கு தீர்வு 
காணும்‌ ஒரு துறையாக உளவியல்‌ சார்‌ உளவளத்துறை இன்று மாறிவருகின்றது. 


இந்தவகையில்‌ உளவியல்‌ பற்றிய APA (American Psychiatristics Association) ஆல்‌ வகுக்கப்பட்ட DSMIV (Diagnostic and 
Statistical Manual of Mental Disorders) எனும்‌ கைநூல்‌ இன்று உலகளாவிய ரீதியில்‌ உளமருத்துவர்களால்‌ ஏற்றுக்கொள்‌- 
ளப்பட்டதாகும்‌. இதன்‌ பிரகாரம்‌ DSMIV இல்‌ நெருக்கீடு பற்றிய முழமையான விபரங்கள்‌ மற்றும்‌ சிகிச்சை முறைகள்‌ வகு- 
ப்பட்டுள்ளன. இந்த வகையில்‌ தொடர்ந்து நெருக்கீடூ பற்றியும்‌ அதன்‌ வகைகள்‌, குணங்குறிகள்‌ மற்றும்‌ சிகிச்சை முறைகளை 
கையாளுதல்‌ குணப்படுத்துதல்‌ பற்றியும்‌ பார்க்கலாம்‌. 


இன்றய நவீன யுகத்தில்‌ ”நெருக்கீடு” என்பது தவிர்க்க 
முடியாத ஒரு வாழ்க்கைப்போக்காகவே மாறி வருகின்றது 
எனலாம்‌. ஒரு செயலைச்‌ செய்வதற்கான அழுத்தம்‌ அச்‌- 
செயலை நேர்த்தியாகச்‌ செய்ய உதவுகின்றது. இவ்வளு- 
த்தம்‌ நெருக்கீடாக உணரப்படும்‌ நிலை எனப்படும்‌. ஒரே 
தன்மையான வேலைப்பளுவால்‌ ஒருவர்‌ குறைவான நெருக்கீ- 
ட்டையும்‌, மற்றவர்‌ கூடிய, நெருக்கீட்டையம்‌ பெறும்‌ தன்மை 
நெருக்கீடுக்கு உண்டு. 


இந்த நெருக்கீடு கடுமையான துன்பத்தையும்‌, குடூம்பம்‌, 
சமூகம்‌, தொழில்‌ மற்றும்‌ வாழ்வின்‌ முக்கிய தொழிற்பாடுூகளு- 
க்குப்‌ பெரும்‌ இடையூறாக அமைகின்ற அசாதாரண நடவடி- 
க்கைகளை (Abnormal Behaviours) வெளிப்படுத்துவதாகக்‌ 
காணப்படுகின்றது. இத்தகைய அசாதாரண நடவடிக்கைகள்‌ 
பற்றிய விஞ்ஞான ரீதியான ஆய்வு அசாதாரண உளவியல்‌ 
(Abnormal Psychology) எனப்படுகிறது. 





உலகளாவிய ரீதியில்‌ உளமருத்துவர்களால்‌ கையாளப்படும்‌ கைநூலில்‌ DSM IV (Diagnostic and Statistical Manual of 
Mental Disorders) கூறப்படும்‌ வரைவிலக்கணத்தில்‌ நெருக்கீடு எளிய உளக்கோளாறாக வகைப்‌ படூத்தப்பட்டுள்ளது. இதன்‌ 
பிரகாரம்‌ நெருக்கீடு பற்றியும்‌, அது எமது சிந்தனை உணர்வு, நடத்தைகளில்‌ ஏற்படுத்தும்‌ தாக்கங்களையும்‌ அவற்றை 
குணப்படுத்தும்‌ வழிமுறைகளையும்‌ தொடர்ந்து பார்க்கலாம்‌. 





15 


நெருக்கீடு என்றால்‌ என்ன? 


16 


ஒருவருக்கு ஏற்படும்‌ பிரச்சினைகள்‌ மற்றும்‌ சூழ்நிலைகளுக்கு முகம்கொடுக்க முடியாது போகும்போது உருவாகுவதே 
நெருக்கீடு ஆகும்‌. ஏதிர்பாராத விதமாக எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளின்‌ காரணமாக எழுகின்ற நிம்மதியற்ற அசெளகரியமான 
விளைவுகள்‌ நெருக்கீடு என வரையறுக்கப்படுகின்றது. 


சாதகமான நெருக்கீடு 

குறித்த வேலை ஒன்றைக்‌ குறித்த காலத்துக்குள்‌ செய்து முடிக்கக்‌ கொடூக்கப்படும்‌ அழுத்தத்தினால்‌ உண்டாகக்‌ கூடிய 
நெருக்கீடு ஆகும்‌. இது ஒரு காரியத்தைத்‌ திருத்தமாகச்‌ செய்து முடிப்பதற்கன இயலுமையைக்‌ கொடூப்பதுடன்‌ அதிக 
பயன்களை ஏற்படுத்துவதாகும. உதாரணம்‌: போட்டிகளில்‌ பங்குபற்றுதல்‌, முதன்முதலாக குழந்தைப்‌ பாக்கியம்‌ பெற்று அம்மா 
அப்பா என்ற ஸ்தானத்தைப்‌ பெறுதல்‌. 


பாதகமான நெருக்கீடு (Distress) 
விரும்பத்தகாத நிகழ்வுகளினால்‌ ஒருவரது இயலாமையால்‌ எப்போதும்‌ தாக்கம்‌ எதிரமறையான உணர்வுகளைத்‌ தோற்றுவிக்க- 
க்கூடியதுமாகும்‌. உதாரணம்‌: மரணம்‌, நோய்நிலை. 


பாதகமான நெருக்கீடு, பாரிய உள நெருக்கீடு (Acute Stress), விட்டு விட்டு எட்டப்படும்‌ நெருக்கீடு (Episodic Stress), 
தொடர்ச்சியான நெருக்கீடு (Chronic Stress) என மேலும்‌ மூன்று வகைப்படுகின்றது. 


@ பாரிய உள நெருக்கீடு 

கவலை, ஏமாற்றம்‌, எதிர்காலம்‌ பற்றிய அழுத்தம்‌, பாடசாலை மற்றும்‌ வெளியிடங்களில்‌ பிள்ளைகளால்‌ ஏற்படும்‌ 
பிரச்சினைகள்‌, காலதாமதத்தினால்‌ ஏற்படும்‌ தடைகள்‌, எதிர்பார்த்த விடயம்‌ கை நழுவிப்‌ போதல்‌ போன்றன பாரிய 
நெருக்கீட்டை ஏற்படுத்துவனவாகும்‌. 


எளிதில்‌ கோபமடைதல்‌, மனச்சோர்வு, பதகளிப்பு என்பன தசை வலி மற்றும்‌ நோ முதுகு தாடை வலி, தசை இறுக்கம்‌, 
வயிற்று வலி மற்றும்‌ சிறுநீர்‌ தொடர்பான பிரச்சினைகள்‌, மலச்சிக்கல்‌ மற்றும்‌ நெஞ்செரிவு, உயர்‌ குருதி அமுக்கம்‌, 
அதிகரித்த இதயத்துடிப்பு, உள்ளங்கை வியர்த்தல்‌, ஒற்றைத்‌ தலைவலி நெஞ்சு நோ என்பனவும்‌ இதற்கான குணங்குற- 
களாகும்‌. 


மாறி மாறி வரும்‌ நெருக்கீடு 

எவ்வித இடைவெளியுமின்றித்‌ துன்பம்‌ தொடர்ந்து வரும்‌ நிலையில்‌ இந்த நெருக்கீடு ஏற்படும்‌. அதாவது ஒன்றின்‌ முடி- 
வில்‌ இன்னொன்று தோன்றும்‌. எல்லாமே பிழைத்துப்‌ போனதாகவும்‌, உலகமே தனக்கெதிராக இயங்குவதாகவும்‌ எதிர்‌ 
மறையான எண்ணங்கள்‌ தோன்றும்‌. வீடும்‌ வேலைத்தளங்களும்‌ நெருக்கடி மிக்க இடங்களாக மாறும்‌. 





ஒற்றைத்‌ தலைவலி, அதீத பதட்டம்‌, இதய நோய்கள்‌ போன்றன குணங்குறிகளாகும்‌. இந்த நெருக்கீட்டைக்‌ குறைத்‌- 
தலும்‌, குணப்படுத்தலும்‌ சற்றுக்‌ கடினமாகும்‌. அத்துடன்‌ நெருக்கீட்டூக்குட்படுத்தப்பட்டவரும்‌, அவர்‌ சார்ந்த குடூம்பமும்‌ 
ஒருமித்த அர்ப்பணிப்புகள்‌ மற்றும்‌ இத்துறை சார்ந்த நிபுணர்களது உதவியுடன்‌ குணப்படூத்தல்‌ அவசியமானதாகும்‌. 





இ தொடர்‌ நெருக்கீடு 

நெருக்கீட்டு வகைகளில்‌ பாரிய உள நெருக்கீடு சில சந்தர்ப்பங்களில்‌ தூண்டுதலாக அமையும்‌ தன்மை கொண்டதாக 
இருப்பது போல்‌ தொடர்‌ நெருக்கீடு இருக்க மாட்டாதது ஆகும்‌. இந்த நெருக்கீடு மனங்களைச்‌ சுக்கு நூறாக்கி விடூவ- 
தோடூ நாளுக்கு நாள்‌ வருடத்துக்கு வருடம்‌ மிக மோசமான நிலைக்குச்செல்லும்‌ தன்மையுடையதாகும்‌. 


வறுமை, செயல்‌ பிறழ்ச்சியுடைய குடூம்பம்‌, துக்கரமான உறவுகள்‌, மாட்டுப்பட்டு விட்டோம்‌ என்ற உணர்வு போன்றவைக- 
ளும்‌ போரால்‌ பாதிக்கப்பட்டமக்கள்‌, நிறைவேறாத ஆசைகள்‌, முடிவில்லாத அழுத்தங்கள்‌, கைவிடப்பட்டதாக உணர்தல்‌ 
மற்றும்‌ குழந்தைப்‌ பருவ மனவடுக்கள்‌ (trauma) என்பன இதற்கான காரணிகளாகும்‌. சுய பரிசோதனை மற்றும்‌ துறை 
சார்‌ நிபுணர்களின்‌ உதவி என்பவற்றால்‌ குணப்படூத்துவது சாத்தியமாகும்‌. 











நெருக்கீட்டை ஏற்படுத்தும்‌ பொதுவான 


காரணிகள்‌ 





குணங்குறிகள்‌ 

உ. உளம்‌ சார்ந்த அறிகுறிகள்‌ :- அந்தரம்‌ அல்லது சினம்‌, 
ஸ்திரமற்ற நிலை, மன ஒருமைப்பாடின்மை, யோசனை, 
கவலைப்படூதல்‌, தமது பிரச்சினைகளையும்‌ தெரிவிக்க 
முடியாதிருத்தல்‌ போன்றனவாகும்‌. 

உ உ டலில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ :- களைப்பு, தலையிடி, 
தசை இறுக்கம்‌, பசியின்மை, கை, கால்‌, நெஞ்சு நோ- 
க்கள்‌, பெண்களில்‌ மாதவிடாய்‌ கோளாறுகள்‌, ஆண்க- 
ளில்‌ பாலியல்‌ நாட்டம்‌ கூடுதல்‌ அல்லது குறைதல்‌ என்ப- 
னவாகும்‌. 


அதிக பொறுப்புகள்‌ அல்லது குறைவான பொறுப்புகள்‌, வள- 
ப்பற்றாக்குறை, குறைவான ஊதியம்‌, குறைவான கண்ணியம்‌, 
குறைவான ஒத்துழைப்பு, தகவல்‌ தொடர்பாடலில்‌ ஏற்படூம்‌ 
குறைபாடூகள்‌, போக்குவரத்து சிரமங்கள்‌ என்பன தொழில்‌ 
செய்யும்‌ இடங்களில்‌ நெருக்கீட்டை ஏற்படுத்தும்‌ காரணிகளா- 
கும்‌. 


குடும்ப முரண்பாடுகள்‌, பிள்ளைகளின்‌ பிரச்சினைகள்‌, குறை- 
ந்த வருமானம்‌, பாலியல்‌ ரீதியான பிரச்சினைகள்‌, குடூம்ப 
பளு போன்றன குடும்பத்தில்‌ நெருக்கீட்டை ஏற்படுத்தும்‌ 
காரணிகள்‌. 


நெருக்கீட்டு விஷ வட்டத்தை உடைத்தல்‌ 

நெருக்கீடு -- கவலை -- தசை இறுக்கம்‌ -- தசை நோ 
- களைப்பு, தலையிடி இத்தகைய நெருக்கீட்டு நிலையில்‌ 
சுவாசப்‌ பயிற்சி, தசைப்‌ பயிற்சி, யோகா, தியானம்‌ போன்ற 
தளர்வுப்‌ பயிற்சிகள்‌ மூலம்‌ நெருக்கீட்டு விஷ வட்டத்தை 
உடைத்து நெருக்கீட்டைக்‌ கையாள முடியும்‌. 


நெருக்கீட்டிலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சை அணுகுமுறை- 
களை பின்வருமாறு நோக்கலாம்‌; முகாமைத்துவ ரீதியான 
அணுகுமுறை :- நேர்‌ முகாமைத்துவம்‌, வள முகாமைத்துவம்‌, 
மனவெழுச்சி முகாமைத்துவம்‌, தொடர்பாடல்‌ திறன்‌ விருத்தி, 
தொழிலாண்மை விருத்தி, வாழ்வின்‌ சரியான நடிபங்கினையும்‌ 


(role model) 
வாகும்‌. 


அந்தஸ்தினையும்‌ இனங்காணல்‌ போன்றன- 


சுகாதார ரீதியான அணுகுமுறை இயற்கை உணவுக- 
ளிருந்து ஊட்டச்சத்து பெறுதல்‌, சுத்தம்‌, சுகாதாரம்‌ பேணுதல்‌ 
உடற்‌ பயிற்சி, யோகா, தியானம்‌ செய்தல்‌, ஓய்வு நேரத்தைத்‌ 
திட்டமிட்டு பயன்படுத்தல்‌, போதுமான தூக்கம்‌. 


உளவியல்‌ ரீதியான அணுகுமுறை :- பிரச்சினைகளைக்‌ கலந்‌- 
துரையாடல்‌, சூழலை மாற்றியமைத்தல்‌, சமூக தொடர்பா- 
டல்களை விருத்தி செய்தல்‌, மத நீதியான செயற்பாடூகளில்‌ 
ஈடுபடுதல்‌, ஆக்கத்‌ திறன்‌ செயற்பாடுகளில்‌ (creative activ- 
ities) ஈடுபடுதல்‌. 


வாழ்க்கைத்‌ தத்துவ அணுகுமுறை ஆன்மீகச்‌ 
செயற்பாடுகளில்‌ ஈடூபடூதல்‌, யதார்த்த நிலையை விள- 
ங்கிக்கொள்ளல்‌, தேவையற்ற உறவுகளைக்‌ குறைத்தல்‌, 
சூழலை விளங்கிக்கொள்ளல்‌, அறிவு மற்றும்‌ நுண்ண- 
றிவை விருத்தி செய்தல்‌ என்பனவாகும்‌. 


உளமருத்துவ அணுகுமுறை :- உளமருத்துவ சிகி- 
ச்சை (therapy), சமூக ரீதியான சிகிச்சை, சூழலியல்‌ 
தொடர்பான சிகிச்சை, தொழில்‌ ரீதியான சிகிச்சை 
மருந்துகள்‌ மற்றும்‌ ஆரோக்கியம்‌ தொடர்பான சிகிச்சை 
ஆகியனவாகும்‌. 


நெருக்கீடு பற்றியும்‌ உடல்‌, உள ரீதியாக ஏற்படுத்தும்‌ 
அசாதாரண மாற்றங்களும்‌ அவற்றைக்‌ கையாளும்‌ வழி- 
முறைகள்‌ மற்றும்‌ குணப்படுத்தல்‌ சம்பந்தமாக வாச- 
கர்களாகிய உங்களுடன்‌ பகிர்ந்து கொள்வதன்‌ மூலம்‌ 
விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இக்கட்டுரையின்‌ நோ- 
க்கமாகும்‌. 











DENTAL PRACTICE 
ALL DENTAL PROCEDURES 
P OR AD ULI® & CHILDREN 

















"8 ணாள 


At Markham McNicoll 
intersection 


Tel: 416-335-3200 


New and Walk-in 
Patients Welcome 


4 


1] 





oe iy 
Our Services; 4 
All Procedures Including: (3 am 


e Braces 

e Crown and bridge 

உ Implants 

® Wisdom tooth removal 

உ Root canal restoration 

@ Teeth whitening 

© Procedures under sedation 
on request 


Reach Us here 


Steeles Ave 


[  Tapscott}Road 





Mallicoll Ave 


Morkhamg Rd 


Finch Ave 


Morningside Ave 


: www.ensuredental.com 


ய்‌: Dr. Vidya Varathan Dentistry 
Markham McNicoll Medical Centre 


15-2901 4 80, 7௭௦௦, @)N WUD. 006 





Can’t Bike, Can’t Drive, but 
I Can Swim and Fly! 


Logi Mariathasan 


ical disability can participate. As a child 1 fantasized: “if I can swim. why 
can't I fly using a mechanical device?” This childish innocent thought 
became a reality for me at the age of 70 


ஒவ்ப is one of the few thrilling sports in which people with a phys- 


There was a valid reason for me to skydive. I am a co-founder of the Organization 
of Canadian Tamils with disabilities (OCTD). OCTD is a cross-disability, non-profit. 
volunteer organization that has provided free services for physically and intellec- 
tually challenged persons since it’s founding in 1997. As we expanded, our needs 
increased and we required more resources to continue with our work. With no 
government support we were on a low budget. In 2013, we found ourselves in need 
of additional funding for workshops and trainings for our members. 1 decided that 
the quickest and “easiest” way to raise funds for our immediate needs was to live 
out my childhood dream and do a skydive. Undoubtedly it was a daring plan, but 
once [ decided there was no turning back. 


19 


20 


August 11, 2013 was a beautiful Sunday morning with 
a bright blue sky and scattered white clouds, a perfect 
day for skydiving. The Baldwin airfield was an hour 
away from my Scarborough home. My eldest son and 
his family were visiting from San Francisco and my 
5-year old twin granddaughters were excited, calling 
Appachchi (Grandma) a “superwoman’. Our families 


ட்‌ drove together to 
I was in 


Baldwin. Many 
OCTD bers, 
another world. their nae he 
mesmerized friends, were al- 


ready waiting for 
us at the airfield. 
Adam, the CEO 
of the Parachute 
School of Toronto, 
greeted us warmly. 
In his office there 
were ton of papers 
to sign. At the 
dressing area a tall 
handsome guy in- 
troduced himself as 
Derec. He was the professional parachute instructor 
who was going to be my tandem partner He gave a 
brief ground training and kitted me up in a blue jump- 
suit and harness before taking me like royalty to the 
helicopter amidst the crowd of cheering friends and 
media. Since the helicopter was a dedicated ‘jump- 
plane, the seats and the doors had been removed. Two 
videographers, there to capture the event, boarded 
with us. We flew for 15 minutes, rounding to a height 
of 13,500 feet while enjoying a beautiful bird’s eye view 
of the area below. As we flew higher and higher sur- 
rounded by the clear blue sky the ground below di- 
minished. It was a beautiful sight indeed! Since the 
aircraft had no doors, the cold air rushed in. I was 
freezing! 


by the 

beauty of the 
surroundings 
and the 
thrilling feeling 
of flying. 


Strangely enough, I was not afraid. As we flew we 
looked through the window and Derec kept describing 
the area below, probably to distract my mind from the 
jump. The yards were of various shades of green and 
the water in Lake Simcoe reflected like a mirror Rid- 
ing in an aircraft without a door was loud. When we 
reached the jump altitude, Derec attached us at four 
points by the harness. The two videographers with 
camcorders on their headgears gave me their ‘thumbs 


up’ with broad smiles before leaping out and hung 
outside the helicopter one at the front and the other at 
the rear Then it was our turn. Derec and I, attached to 
each other by the harness, slowly dragged ourselves 
together across the helicopter floor towards the open- 
ing. | sat on the edge with both legs dangling outside. 
My weakened polio leg was swinging uncontrollably in 
the strong wind. For a moment | panicked, afraid that 
the shoe with the leg brace would fall off. The wind 
whipped my face with incredible intensity and my hair 
lashed across my face. 


At that point the pilot signalled and Derec said, “Okay 
Logi, jump! I had to jump before him as I was hooked 
in front of him. I jumped out of the plane laying my 
body horizontally and spreading my arms at 90 de- 
grees to the body like a bird, as I had been instructed 
to do back on the ground. It was like flying rather than 
falling even though we were plummeting at 200-km/ 
hr One of the videographers appeared in front of me 
in the sky and stretched out his hand to reach me for 
a brief moment, giving me confidence. We were at a 
thrilling 13,500 feet high, and coming down at a 200- 
km/hr. free fall that lasted around 45 to 50 seconds. 
The videographers released their parachutes and wav- 
ing their hands at me disappeared into the sky like 
birds. Shortly Derec opened our parachute, which jerk- 
ed upwards with a loud ‘brum’ noise. Immediately, we 
swung to a vertical position suspended by the para- 
chute. Looking down, | hazily saw miniature houses, 
as could be seen when flying in a plane. I enjoyed the 
swaying movement of the parachute while descending 
serenely in the sky. Derec piloted the canopy skillfully 
in slow curving bends through the sky. I wished it had 
lasted much longer. 


I was in another world, mesmerized by the beauty of 





the surroundings and the thrilling feeling of flying, but 
was brought back to reality by the hailing of friends 
from below. We would be landing soon, and when 
Derec instructed me to raise both the legs I froze. I re- 
membered stories about landings that had gone awry: 
a 23-year old boy who had broken his ankle because he 
did not raise his legs and touched the ground before 
his tandem partner, a veteran whose solo flight ended 
with his tragic death on a rooftop crash. I realized 
there was no way | could raise the weak leg and hold 
it in that position before landing. I tried lifting it by 
pulling my pants up but the pants only slipped higher, 
exposing the leg and brace. | tried to use my strong 
leg to lift the weak leg, but the harness between the 
legs prevented them getting close to each other At 
that point I gave up all hopes and totally surrendered 
to God, ready to meet my destiny. Yama’, the Lord of 
Death, was smiling down at me! Seeing my dilemma, 
Derec rushed to say: “Okay Logi, put your right leg 
over mine and | will carry it high for you”. That was 
the timeliest help I ever had in all my life. He was my 
knight in shining armour! Just as he lifted the leg, we 
cruised down smoothly but at high velocity to the des- 
ignated drop zone and the cheering crowd immediately 
surrounded us. My face was flushed and in minutes I 
stood up without a scratch. I had landed lying on top 
of Derec! My spine was well cushioned by his body and 
the leg was in one piece! Poor Derec, he landed on his 
previously injured leg bearing both our body weights, 


and the parachute. If not for his selfless act, the day 
would have ended in a tragedy. Indeed, Derec was the 
hero of the day! 


Adam, the CEO of the Parachute School, was generous 
to waive the skydive charges and donate the video- 
tapes. My grateful thanks go to him and his support- 
ive staff. The day came to a close when the parachute 
school awarded a certificate for successfully complet- 
ing the first skydive. With God's grace all ended well 
with lots of hugs and tears of joy. The total collection 
from the skydive, including the fundraiser dinner was 
$23.200. Members of OCTD were over the moon. It’s 
gratifying to know that the monies raised are now be- 
ing utilized for the workshops and training that are 
conducted thrice a week for special needs children and 
youth. 


I received many congratulatory messages after the 
event. However, my sons and my extended families 
and friends were deeply concerned when | attempted 
the skydive. In hindsight, I too realize it was a foolish 
act. The life-threatening experience I underwent just 
before landing may have resulted with a permanent 
injury or even loss of life. I believe, since the skydive 
was done for a worthy cause, the angels in the sky 
took care of me. This reminds me of the poem ‘Foot- 
prints in the sand’ where God says to the man that He 
carried him during his most difficult days. 


This thrill-seeking one time experience was truly an டக்க ane 
challenge! An incredible adventure of my lifetime! 





Zh 


NAVAeLAW 


PRO FES STON AVL © OF ட்‌ தெர்ல ee இப 


Your trusted partner for decisions that matter. 


10 Milner Business Court - Suite 210 


Scarborough, ON M1B 3C6 


416.321.1100 பபபயந 21 
416.321.1107 info@nava.law 





LIMITLESS 


Sutikshna Veeravalli 





| have occasionally been told by people, “I think I have 
it tough in life... then I see someone like you who wears 
a prosthesis on your leg and has no right hand, and 
I realize how privileged I am.” This is people's fully 
well-intentioned attempt to show appreciation for the 
struggle they think I must go through, to just be my- 
self. Unfortunately, there are two inherent flaws in the 
thought process behind this. First - disability cannot 
be painted with a broad stroke to automatically mean 
pain and struggle. One cannot make assumptions 
when the spectrum is so vast, also because quality of 
life is determined by the individual who lives it. Sec- 
ond - to consider oneself privileged for simply having 
limbs that I do not implies that they unconsciously 
consider me at a disadvantage. It is a polite way of say- 
ing, thank god I am not you!” This, however, would be 
a shock if told to the individuals who said it. Of course, 
they cannot be blamed either because in their minds 
they are saying, “what an eye-opener to things 1 nor- 
mally take for granted in my own life.” Nonetheless, 
being unaware of the sense of hierarchy in their word 
choice and at the root of their thinking is what silently 
sustains the idea that those with physical/mental dif- 
ferences are somehow less endowed than them. 


All humans have differences to some degree, some just 


noticeably more. All humans also have strengths and 
weaknesses, and these cannot be put in any hierarchy 
of best to worst. Simply having limbs does not make 
one privileged - what you have does not matter; what 
you do with what you have does matter - that is what 
truly determines quality of life. Ability comes in differ- 
ent incarnations - | believe framing it that way puts all 
humans on a far more level playing-field, as it should 
be! 


From personal experience, all it takes is finding a pas- 
sion that compels you so uncompromisingly to follow 
it, that you forget any labels society may place on you 
(which are in truth the biggest limitations, not the ac- 
tual condition). If you are convinced you are limitless, 
and act upon it through your passion, that is all you'll 
see and make others see as well. Of this I am certain. 
We are all fundamentally same - just with variations 
to keep us from thinking the same. To me, the rawest, 
most dignified way to feel this transcending oneness is 
to simply follow what drives each one of us, deliberate- 
ly unaware of any limiting ways we may be perceived. 
When you believe in the power of your passion, ev- 
erything else becomes irrelevant to both you and those 
who watch you. After all, once we see past those illu- 
sory labels, we are all truly limitless! 


ue 


4 


Best compliments from 


Vairamuthu Sornalingam CEO 
Varlmetal Fabrications Inc 


garimetal 


HFABRICATIONEeS ராவி 


PARTNERS IN PROGRESS 


ட 


A eS é ட wf —~ : சி (வரு 


Buy a proper vere year! Build your wealth with credit Entrepreneur 





2Hours presentation includes: 





Understanding of Real Estate Understanding of OPM (Other People's Money) Understanding of your current situation 
What you need to know in Real Estate? Where to find the money? Why you have to become a business owner? 
How to become financially free through Real Estate? How to build your wealth through CREDIT and OPM? How to connect and build your network? 
Contact: 416-522-3314 / info@achiverswealthinstitute.com 
Mississauga Toronto 
Day: Fridays Day: Wednesdays / Sundays 
Address: 350 Burnhamthrope Road West, Suite 127 (21st Century Office) Address: 2250 Markham Road, Unit 3 (21st Century Office) 


Invest in yourself and take action! 


௮ கை கை க கக கைக கைக அ னை 





sunshine 


பாட 


"If you don't have a smile 
I'll give you one of mine" 


Dr. Seshantri Viswasam 
Family Dentist 





www.sunshine-dental.ca 


416 291 1011 


45 Milner Avenue 
Unit 6 
Toronto, ON 
M1S 3P6 


NE corner of McCowan & HWY 401 


29 






ததே. இது சகஜம்‌. ஆனால்‌ இதை நினைத்து வே- 
தனைப்பட்டூக்கொண்டிருக்காமல, இக்‌ குழந்தை- 
ர்வ 2 Lev பிட்ட மட்க வற யய 
உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது முதல்‌ 
படி. இதுவே மிகப்‌ பெரிய படியாகும்‌. இதைத்‌ 
தாண்டினால்‌ எதுவும்‌ முடியாத வாய 
டாய்‌ ற: பை அட்ட ர 
பெற்ற குழந்தை. வருங்காலத்தை வளமாக்குவது 
எமது பொறுப்பும்‌ கடமையுமாகும்‌ என்ற மனப்ப- 
ம்‌ 211: 1111216219] டாகி காலத்தை வீணா- 
4 க்காமல்‌ உடனே வைத்தியரிடம்‌ அணுகி அறிவுரை 
ப்‌ கேட்பது பெற்றோரின்‌ கடமையாகும்‌. உரிய காலத்‌- 
தில்‌ வைத்திய சேவை பெற்றுக்கொண்டால்‌ அக்குழந்தை 

இயல்பு நிலை அடைவதற்கான சாத்தியம்‌ அதிகமாகும்‌. 











BG Cay போம்‌ மர்மான GHiwumiasemenujid Oe 

FUPSHAOD 11 1 அப்று யக மம: ietomonserflet 

த பப்‌ ப பட்டப்‌ ப்றிய த்‌ பப்பட்‌ 170 ௮6 டத மம 

02ம்‌ ட்ராப்‌ puié CGewiw of Lom Lmapaeit. 

உண்மையில்‌ இச்‌ செயலினால்‌ பிள்ளையின்‌ வளர்ச்சி தடைபட்டூ, அப்பிள்ளை 

AMNYSH BASOS அரிமா Sum aAHy uNJsor மாய எல 

மிகத்‌ தவறாகும்‌. இன்னெரு சாரார்‌ குறைபாடுடைய பிள்ளைக்கு பணத்தையும்‌ நேரத்தையும்‌ செலவ- 

ழிப்பது வீண்‌ என்ற எண்ணத்தோடூ வாழ்கிறார்கள்‌. அதனால்‌ இப்பிள்ளைகளின்‌ போர 222110 uF Haonond 

0 வடி 0 அரம்பை மாயமாக பாட பார்த்துக்கொள்வார்கள்‌ என்ற 
நம்பிக்கையை ஏற்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 











ஆனால்‌ நடைமுறையில்‌ இது சாத்தியமில்லை. 
அதற்குப்‌ பதிலாக குறைபாடூள்ள பிள்ளைக்கு 
கூடுதலான அக்கறையும்‌ கவனமும்‌ செலு- 
த்த வேண்டும்‌. அவர்கள்‌ மட்டூமல்ல, குடூம்ப 
அங்கத்தவர்கள்‌ யாவரும்‌ கவனம்‌ செலுத்தி 
அவர்களுக்குரிய மேலதிக மருந்துகளையும்‌ 
தொடர்ச்சியாகக்‌ கொடுத்து அப்பிள்ளை- 
யின்‌ உடல்‌, உள நிலையையும்‌ மேம்படுத்த 
வேண்டும்‌. இதுவே சரியான வழிமுறையாகும்‌. 


மேற்கூறிய கூற்றுக்குச்‌ சான்றாக முன்னாள்‌ 
பிரபல வழக்கறிஞர்‌ திரு. இராசநாயகம்‌ 
அவர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றை இங்கே 
சான்றாகக்‌ குறிப்பிடுவது சாலப்பொருத்‌- 
தமாகும்‌. இவர்‌ வசாவிளானைச்‌ சேர்ந்த 
வல்லிபுரம்‌ அவர்களின்‌ புத்திரன்‌ ஆவார்‌. 
தந்‌ைத ஒரு விவசாயி. 6 வயதுச்‌ சிறுவ- 
னாக இருந்த போது இராசநாயகத்துக்கு 
இளம்பிள்ளை வாதம்‌ (POLIO) வந்ததால்‌ 
அவரின்‌ கால்‌ பாதிக்கப்பட்டது. பெற்‌- 
றோர்‌ கவனிப்பு அவர்‌ மேல்‌ அதிகமாக 
இருந்ததனால்‌, இவர்‌ மட்டுமே பெற்றோரின்‌ 
செல்லப்பிள்ளை என அவரது சகோதரர்‌- 
களை நினைக்க வைத்தது. வைத்தியரின்‌ 
மருந்தும்‌, அவரின்‌ திடமான மனோ நிலை- 
யும்‌, நம்பிக்கையும்‌ சிறுவனான இராசநா- 
யகத்துக்கு உதவியாய்‌ இருந்தது. 


அவரின்‌ பெற்றோர்‌ அவர்‌ பாடசாலைக்கு 
செல்வதற்கென்று சொந்தத்தில்‌ ஒரு 
ரிக்ஷா வண்டி வாங்கி அதில்‌ பாடசாலை 
அனுப்பி வைத்தார்கள்‌. இவ்வாறு பெற்றோ- 
ரின்‌ அனுசரணையுடன்‌ சிறுவன்‌ இராசநா- 
யகம்‌ நன்றாகக்‌ கல்வி கற்க முடிந்தது. 
இளம்பிராயத்தில்‌ அவரின்‌ இலட்சியம்‌ ஒரு 
வழக்கறிஞராக வருவதாகும்‌. வழக்கறி- 
ஞராக வருவது தந்தைக்கு விருப்பமில்லை. 
ஏனெனில்‌ வழக்கறிஞர்‌ சந்தரப்பத்துக்கு 
ஏற்றவாறு பொய்‌ கூற வேண்டும்‌ என்பது 
தந்தையின்‌ வாதம்‌. 


ஆனால்‌ இளைஞன்‌ இராசநாயகம்‌ தந்‌ைத- 
யூடன்‌ வாதாடி வெற்றியும்‌ பெற்றான்‌. கால- 
க்கிரமத்தில்‌ அவனுக்கு சட்டக்‌ கல்லூ£- 
ரியில்‌ இடமும்‌ கிடைத்தது. அவன்‌ ஒரு 
போதும்‌ தன்னைப்பற்றிக்‌ குறையாகக்‌ 
கருதுவதில்லை. அவ்வளவு மனோதிடம்‌. 
கொழும்பில்‌ வாழ்ந்த அவரின்‌ அண்ணன்‌ 
வீட்டிலிருந்து சட்டம்‌ பயில ஓழுங்கு 
செய்யப்பட்டது. 


அண்ணன்‌ கடமை, கட்டுப்பாடு இரண்டை- 
யும்‌ உயிரினும்‌ மேலாக மதிப்பவர்‌. 
வழக்கறிஞராக வர விரும்பும்‌ இலட்சிய- 
த்துக்கு உறுதுணையாக இருக்க உறுதி 
பூண்டார்‌. படித்துக்கொண்டிருந்த இராசநா- 
யகத்துக்குப்‌ பரீட்சை கிட்டியதும்‌ ஒரு 
பயம்‌ பிடித்துக்கொண்டது. பரீட்சை நாள்‌ 
அன்று காலையில்‌ அண்ணன்‌ வாழ்த்தி 
விட்டு வேலைக்குச்‌ சென்று விட்டார்‌. 
இராசநாயகத்துக்கு பரீட்சைக்குப்‌ போ- 
கச்‌ சிறிதும்‌ விருப்பமில்லை. ஏன்‌ போ- 
கவில்லை என்று கேட்ட அண்ணியைச்‌ 
சமாளித்து விட்டு அறையில்‌ முடங்கிவி- 
ட்டார்‌. அண்ணியும்‌ அண்ணன்‌ வர என்ன 
நடக்குமோ என்று பயந்தவாறே இருந்தார்‌. 
அவர்‌ பயந்த படியே அண்ணன்‌ வேலை- 
யால்‌ வந்து பரீட்சை பற்றி நினைவு 
வந்ததும்‌ இரவு பத்து மணிக்கு தம்பியின்‌ 
கதவைத்‌ தட்டிப்‌ பரீட்சை எப்படி என்று 
கேட்டார்‌. நடுங்கிய குரலில்‌ பரீட்சைக்கு 
போகவில்லை என்று தம்பி சொன்னதும்‌ 
அண்ணனுக்கு கோபம்‌ தலைக்கு ஏறியது. 


உடனே “வாடா வெளியாலை. இப்போதே 
வெளிக்கிடு. கோட்டைப்‌ புகையிரத நிலை- 
யத்தில்‌ படுத்துவிட்டு காலை வண்டியில்‌ 
ஊருக்குப்‌ போய்ச்சேர”. இது அண்ணா- 
வின்‌ கட்டளை. “இரவில்‌ எப்படி பே- 
£வார்‌?”, இது அண்ணி. “நன்றாகப்‌ போ- 
கலாம;” எனக்‌ கூறிப்‌ பேருந்தில்‌ அனுப்பி 
வைத்தார்‌ தமையனார்‌. தம்பியை அனுப்பி 
வைத்த கையோடூ திருமணமாகி முதல்‌ 
தடவையாக கணவரின்‌ கண்‌ கலங்கிய- 
தை அவர்‌ மனைவி அவதானிக்கத்‌ 
தவறவில்லை. Give a man a fish and 
you feed him for a day; teach him how to 
fish and you will feed him for a lifetime.” 
என்பது தமையனின்‌ சித்தாந்தம்‌. 





வீடு திரும்பிய மகனைக்‌ கண்ட தாய்‌ 
மனம்‌ பதைபதைத்தது. மூத்த மகனை 
வைதார்‌. தம்பியோ தான்‌ வழக்கறிஞரா- 
கியே தீருவது என்று மனதுக்குள்‌ சப- 
தமெடுத்தார்‌. மீண்டும்‌ கொழும்பு திரும்பி 
வழக்கறிஞராகி அண்ணனையும்‌ குடூம்ப- 
த்தினரையம்‌ மகிழ்வித்தார்‌. அத்துடன்‌ 
நில்லாது தனது பிறந்த மண்ணுக்கு 
அளப்பரிய சேவைகள்‌ செய்தார்‌. அவரின்‌ 
சேவையைப்‌ பாராட்டி வசாவிளான்‌ மத்‌- 





28 


திய கல்லூரியில்‌ அவருக்கு சிலை அமைப்பதற்கான 
வேலைகள்‌ தற்போது நடைபெறுகின்றன. 


வருடங்கள்‌ உருண்டோடின. தமையனுக்குக்‌ குழந்தை- 
கள்‌ பிறந்தன. நான்காவதாக ஒரு பெண்‌ குழந்தை. 
பிறக்கும்‌ போது மற்றக்‌ குழந்தைகளை விடச்‌ சற்று 
குளுகுளுப்பாகவே இருந்தது. விதி யாரைத்தான்‌ விட்டது. 
ஒன்பதாவது மாதத்தில்‌ அக்குழந்தையும்‌ இளம்பிள்ளை 
வாதத்தினால்‌ (போலியோ) பாதிக்கப்பட்டு அவளின்‌ 
காலும்‌ முடங்கியது. தாயாருக்கு தலையில்‌ ஆயிரம்‌ 
இடி விழுந்தது போல்‌ இருந்தது. இப்பெண்‌ குழந்தையின்‌ 
எதிர்காலம்‌ என்னவாக இருக்குமோ என்று மனதுள்‌ கல- 
ங்கினார்‌. தகப்பனார்‌ வேதனைப்‌ பட்ட போதும்‌ மனதைத்‌ 
தளர விடவில்லை. எப்படியாவது அப்பிள்ளையைச்‌ 
சொந்தக்‌ காலில்‌ நிற்கப்‌ பண்ணி தன்‌ வாழ்க்கையைத்‌ 
தானாகவே நடத்தப்‌ பண்ணுவதாக உறுதி பூண்டார்‌. 


அக்குழந்தை 1948ம்‌ ஆண்டு கப்பலில்‌ 1 மாதம்‌ 
பயணித்து சீமையில்‌ (இங்கிலாந்து) சத்திர சிகிச்சை 
செய்வித்தார்‌. பின்னர்‌ 1958ல்‌ கொழும்பு தனியார்‌ வை- 
த்திய சாலையில்‌ ஒன்றரை வருடங்கள்‌ பல சத்திர 
சிகிச்சைகயைம்‌ உடற்பயிற்சிகளையும்‌ செய்வித்தார்‌. 
குழந்தையின்‌ உடற்குறையைப்‌ பார்த்து பரிதாபப்படா- 
மல்‌ மற்றக்‌ குழந்தைகளைப்‌ போலவே கட்டுப்பாட்டுடன்‌ 
கூடிய நல்லொழுக்கத்துடன்‌ வளர்த்தார்‌. அப்பிள்ளையும்‌ 
வளர்ந்து சித்தப்பாவின்‌ வழியில்‌ தான்‌ வாழ்ந்த நாடூக- 
ளில்‌ பல சேவைகளைச்‌ செய்து வலுவிழந்தவர்களுக்கு 
கனடா நாட்டில்‌ இன்றும்‌ உதவி வருகிறார்‌. 





தற்போது முதியவரான அப்பெண்‌ தமிழர்‌ வலுவளர்‌ 
அமைப்பின்‌ (OCTD) தற்போதைய தலைவர்‌ லோகி மரிய- 
தாசன்‌. வலுவிழந்த தனது சகோதரனுக்கும்‌ மக்களுக்கும்‌ 
தனது மனோ திடத்தினாலும்‌ விடா முயற்சியினாலும்‌ 
வாழ்வை அமைத்துக்‌ கொடுத்த திரு. குலநாயகம்‌ (For- 
mer Chief Government Analyst) அவர்களின்‌ முயற்சி 
போற்றுதற்குரியது. இவ்வாறு ஒவ்வொருவரும்‌ தமது 
குடும்பத்திலுள்ளவர்களை வளர்த்து விட்டால்‌ அதுவே 
வலுவிழந்தோரை ஏற்றத்தாழ்வின்றி வாழவைக்கும்‌. 


-இதனை எழுதியவர்கள்‌ ஆசுகவி கல்லடி வேலுப்பிள்‌- 
ளையின்‌ பேத்திகளாகிய இராசேஸ்வரி சிவலிங்கமும்‌ 
லோகி மரியதாசனும்‌ ஆவார்‌. 


The Promise 
of Yoga is... 


hat happens if I feel sad or in great deal of 
நரி லவ and emotional pain? What is this 

talk about my mind and body? How do | 
cleanse the subconscious mind and awaken myself? 
These concerns are often being raised by our moth- 
ers’ of special need kids and physically challenged 
adults who regularly attend our OCTD weekly work- 
shops. 


Practicing "YOGA" is the safer and side effect free solu- 
tion. Being one of a team player at our OCTD weekly 
workshop, I, a Registered Yoga Teacher equip myself 
with the right tools to teach “Traditional Hatha Yoga’. 
Spreading the universal message of “Yoga is for every- 
one’ is the promise of Yoga, regardless of their ability 
and back round. 


Yoga is a Science of health management considered as 
a preventative and also curative. Yoga is not a religion 
nor a substitute for medicine. Yoga awakes your inter- 
nal wave rider - the part of you that knows how to 
flow with all the different current of life. 


Leading the weekly Yoga workshop since 2013, has 
paved the road to my “Yoga Journey’. It has changed 
my perception as how! saw the world before. With the 
blessings from my Master Jeyarajeen Sivalingam (Mas- 
ter Yoga) and my Asan Suguna Ananth, now I pursue 
my higher studies in Mastering in Yoga at Annamali 





..Changing 
the Impossible 
to the Possible 


Suba Nagulananthan 
Registered Yoga Teacher 

RYT 200, Yoga Alliance 

Member of AYA (Aathi Yoga Association) 


29 





























University, Canada campus. As well, recently complet- 
eda study in “Siddha Marma Yoga’. 1 am also employed 
by City of Toronto to teach Yoga. The knowledge, expe- 
rience and the continued studies in the “Yoga Therapy" 
enables me to teach the students of different abilities 
and make the sessions more inclusive. 


“Yoga therapy” is the Science of applying the various 
techniques of Yoga to a variety of illness and condi- 
tions, such as Asthma, Arthritis, Obesity Diabetes, 
Heart issues and to facilitate optimal health, healing 
and awakening. Please know that Yoga classes have to 
be guided by a Certified Yoga teacher only with a view 
of preventing injuries. 


Participants in our workshop vary from visually im- 
paired to wheel chair users since this is a cross dis- 
ability organization. We are dedicated to sharing the 
practice of Yoga with all those who seek access to 
Yoga! We give them a chance to experience a gentle, 
therapeutic Yoga practice designed to restore body 
and mind in a simple yet, powerful restorative poses, 
gentle movements, breathe awareness, guided medita- 
tion and self-massage. 


Finding balance and reducing stress supports healing 
which leads to an enjoyable life, the results of empow- 
ering practice at our OCTD workshops. We witness the 
changes taking place slowly yet, in a steady phase 


among our participants. | am so humbled to hear that 
the visually impaired participants are also pleased 
with our Yoga teaching methodology. 


Progressive health improvements are noticeable in 
our wheel chair bound participants. Attending Yoga 
classes regularly will prepare polio survivors to posi- 
tively handle when they start experiencing post-polio 
syndrome after many years living with polio. There 
are Therapeutic movements for children of all abilities, 
including Sensory Yoga for kids. 


We teach mothers to wield power in the feminine way 
as deep wisdom, beauty and inner confidence. Our goal 
is also to create a rock-solid mindset for them with a 
lot of personal development and shadow work to break 
through unconscious block, beliefs and behaviours 
that hold them back. 


It's no surprise that the weekly workshop at OCTD is 
a growing success and participants openly appreciate 
the sessions and look forward to coming for the class- 
es. 115 also a personal tool for empowerment for our 
young adults who face challenges physically and intel- 
lectually making them the leaders within their own 
life. This Yoga workshop is for everyone to unwind 
tension, building physical strength and stamina. Thus, 
we make sure our dedicated volunteers too participate 
when time permits them. 


“When you inhale, you are taking the strength from GOD, 
When you exhale, it represents the service you are giving to the world” 


ORGANIZATION OF CANADIAN TAMILS WITH DISABILITIES | 









MERU MNT 





* EXPERIENCED ர்‌ TRUSTED SERVICES 


¢ To BUY, SELL OR RENT 
YOUR REAL ESTATE PROPERTIES 


e HOME / CONDOS /BUSINESSES 


டை த YOU THINKING OF CUSTOM 
Tous BUILT HOME? TALK TO ME FIRST. 








SHAH SHANAWAZ wx vc 


Sales Representive 


Dir: 416-898-1463 
Bus: 416-284-5555 
Fax: 416-284-5727 


880 Ellesmere Road, Suite 204, Toronto, ON MIP 2W6 


mshanaw@gmail.com 














52 


The 


Accessibility for Ontarians 
with Disabilities Act 


(AODA) 


Rooban Markandu 


Ontario is the first province in Canada and one of the 
first jurisdictions in the world to enact specific legisla- 
tion establishing a goal and time-frame for accessibili- 
ty. The Accessibility for Ontarians with Disabilities Act 
(AODA) is a law that sets out a process for developing 
and enforcing accessibility standards. People with dis- 
abilities and industry representatives work together 
with the government to develop the standards. The 
goal is an accessible Ontario by 2025. 


The AODA is made up of five standards, as well as 
some general requirements, and they include; 

உ Customer Service Standard 

e Information and Communication Standard 

உ Employment Standard 

உ Transportation Standard 

e Design of Public Spaces Standard 


It is estimated that about Ontario's 18 million people 
are with disabilities. Most of the Canadians believe 
that people with disabilities are not fully included in 
society Embracing the business case for accessibility 
is a win-win proposition for organizations of all sizes 
and for people with disabilities. For business, it means 
tapping into an underused talent pool, creating new 
products and services based on universal design and 
harnessing the buying power of more people, both in- 
store and online. Improving accessibility can create up 





to $9.6 billion in new retail spending and $1.6 billion in 
new tourism spending in Ontario over five years. It is 
estimated that by 2035, 40% of our consumer base will 
be people with disabilities That makes becoming ac- 
cessible and promoting accessibility not just the right 
thing to do, but also the smart thing to do for busi- 
nesses and organizations of all sizes. 


The AODA allows for enforcement of the standards 
through inspections, compliance orders and adminis- 
trative penalties. These are being done on a regular ba- 
sis. The Accessibility Directorate of Ontario is responsi- 
ble for the enforcement of the Act and “uses all of the 
provisions available to enforce the Act”. The following 
enforcement provisions are included within the Acces- 
sibility for Ontarians with Disabilities Act: inspections, 
Director's Orders, administrative penalties, and court 
enforcement. The Accessibility Directorate of Ontario 
employs these enforcement provisions when the dates 
by which individuals and organizations must comply 
with accessibility standards have arrived and passed. 

All the business, nonprofits and public sector organi- 
zations, municipalities, educational institutions, pro- 
ducers or educational materials and library boards are 
working towards the goal - accessible Ontario by 2025. 


Further information can be obtained in: 
https://www.ontario.ca/page/accessibility-laws 


A Real Estate Agent Who Understands Your Needs. 


Sales Representative 
647.286.2378 
K.SatheesKumar satheeshomes@gmail.com 








HOMELIFE/FUTURE REALTY INC., BROKERAGE* | Bus: 905.201.9977 Fax: 905.201.9229 | 7 Eastvale Dr, Suite 205, Markham ON 35 4N8 


*Independently owned and operated 











34 


தாயின்‌ முயற்சி பீ 


கலாதேவி நடராஜா 


மண்டபம்‌ நிறைந்த பார்வையாளர்கள்‌. மேடையில்‌ வர்ண 
ஒளிக்கதிர்களுக்குள்‌ இசைக்கேற்றவாறு சுழன்று நடனமா- 
டூம்‌ நிரோஷ்‌. கைத்தட்டல்‌, ஆரவாரமான உற்சாகம்‌ நிறைந்த 
வாழ்த்தொலிகள்‌... கலா, கலா என்று என்னைத்‌ தட்டி எழுப்பு- 
கின்றார்‌ என்‌ நண்பி பத்மா. மெல்ல மெல்ல சுயநினைவுக்கு 
வருகின்றேன்‌. ஆம்‌ என்‌ மகனது நடன நிகழ்வு. “Hard 
of Hearing Academic Programme's) நடக்கும்‌ நடன நி- 
கழ்விற்கு நானும்‌ எனது நண்பி பத்மாவும்‌ வந்திருப்பது என்‌ 
நினைவிற்கு வருகிறது. 


இன்று என்‌ மகன்‌ நிரோஸ்‌ எல்லோராலும்‌ விரும்பப்படூகி- 
ன்ற நற்பண்புகளும்‌ திறன்களும்‌ நிறைந்த இளைஞன்‌. Hard 
of Hearing 50௦01ல்‌ கற்கும்‌ 17 வயது நிறைந்த துடிப்பும்‌ 
ஆர்வமும்‌ உள்ள பிள்ளை. நிரோஸை பெற்றெடுத்த வேளை- 
யிலும்‌ பார்க்க இன்று பெரிதும்‌ பூரிப்படைகின்றேன்‌. ஆனால்‌ 
நானும்‌ எனது மகனும்‌ கடந்து வந்த பாதையை நினைத்‌- 





துப்‌ பார்த்தால்‌ துன்பச்‌ சுமை தாங்க முடியாது. இப்போதும்‌ 
நெஞ்சம்‌ பாரமாவதை உணர்கின்றேன்‌. நிரோஸை இந்த நி- 
லையில்‌ வளர்த்தெடுக்க நான்‌ பட்ட கஷ்டங்கள்‌, துயரங்கள்‌, 
வேதனைகள்‌ கொஞ்ச நஞ்சமல்ல. இத்துன்பச்‌ சுமைகளின்‌ 
மத்தியிலும்‌ கருமமே கண்ணாக, கடமையே வாழ்வாக, 
சலிக்காது பின்வாங்காமல்‌ நான்‌ எடுத்த முயற்சி ஒன்றா 
இரண்டா? எனது கதை என்‌ போன்ற பெற்றோர்களுக்கு 
நல்லதொரு மனப்பக்குவத்தையும்‌ விழிப்புணர்வையும்‌ ஏற்படூ- 
த்த வேண்டும்‌ என்பதே என்‌ நோக்கமாகும்‌. எனக்கு இரண்டூ 
ஆண்‌ பிள்ளைகள்‌. முதலாவது மகன்‌ பிறந்து 17 வருடங்க- 
ளின்‌ பின்‌ 4) வயதில்‌ ஆசை ஆசையாகவும்‌ அழகாகவும்‌ 
பிறந்த பிள்ளை நிரோஸ்‌. நிரோஸ்‌ பிறக்கும்‌ போதே சிக்‌- 
கலான பல குறைபாடூகளுடன்‌ பிறந்தார்‌. பிள்ளையின்‌ நிலை 
எனக்குப்‌ பேரதிர்ச்சியாக இருந்தது. அதிலிருந்து படிப்படியாக 
மீண்டுகொண்டு. எல்லாவற்றையும்‌ மனோதிடத்துடன்‌ ஏற்றுக்‌- 
கொண்டூ சிகிச்சைகளைத்‌ தொடர்ந்தேன்‌. 








நிரோஸிடத்தில்‌ காணப்பட்ட குறைபாடூகளாவன: 

பிறக்கும்‌ போதே தொப்புள்‌ கொடியால்‌ சுற்றப்பட்டு 
அசைவற்று பிறந்திருந்தார்‌ 

இடுப்புப்‌ பகுதிக்கு மேல்‌ உடம்பு முழவதும்‌ நீல நிறமாக 
கறுத்திருந்தது 

பிறந்த நேரத்திலிருந்து மூச்சு விடவும்‌ சுவாசிக்கவும்‌ சிரம- 
ப்பட்டார்‌ 


விட்டு விட்டு வந்த வலிப்புக்‌ குணம்‌ தொடர்ந்த நிலை 
ஒரு கை நீட்ட முடியாமல்‌ முடங்கிக்‌ காணப்பட்டது 

7 மாதமாக காது கேட்க முடியாதிருந்தது 

கால்‌ நரம்புகள்‌ முறுக்கப்பட்ட நிலையில்‌ பிறந்தபடியால்‌ 
4 வயது வரை நிலத்தில்‌ அரைத்து அரைத்தே நடந்தது 
கண்‌ பார்வையை மறைத்து வளரும்‌ தசைப்‌ பகுதி 





ஒரே நேரத்தில்‌ இத்தனை சிக்கல்கள்‌. தாயின்‌ வேதனையை 
உங்களால்‌ உணர்ந்து கொள்ள முடியுமென்று நினைக்‌- 
கிறேன்‌. இயல்பாகவே தோல்விகளைக்‌ கண்டூ தயங்காமல்‌ 
அதற்கான மாற்று வழிவகைகளைத்‌ தேடிச்‌ செயற்படும்‌ என்‌ 
குணம்‌ இவ்விடயத்தில்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ துணை செய்தது. 


இவ்வளவு சிக்கலான பிரச்சினைகளுடன்‌ பிறந்த பிள்ளை- 
யின்‌ சிகிச்சைகள்‌ Sick Kids Hospital நடைபெற்ற சிகி- 
ச்சையுடன்‌ தொடர்ந்தது. ஓவ்வொரு வயதுப்‌ பருவத்திலும்‌ 
சிகிச்சையுடன்‌ போராடும்‌ வாழ்வு எனக்கும்‌ மகனுக்கும்‌ 
வழக்கமாகி விட்டது. தொடர்‌ சிகிச்சையாக நிரோஸிற்கு 
வாழ்நாள்‌ முழவதும்‌ காது கேட்பதற்கான Hearing Aid பெ- 
£ருத்தப்பட்டது. எனது குரலை என்‌ பிள்ளை அடையாளங்்‌- 
கண்டூ சிரித்த போது நான்‌ அடைந்த மகிழ்ச்சி இன்னும்‌ 
என்‌ நினைவில்‌ பதிந்துள்ளது. 








35 


36 


தொடர்ந்து Bayview and Eglinton சிகிச்சை நிலையத்தில்‌ 
எடுத்துக்‌ கொண்ட PhysiotherapyQor பயனாக நிரோஸ்‌ 
தனது 4 வயதில்‌ நடக்கத்‌ தொடங்கினார்‌. இக்காலங்களில்‌ 
இரவும்‌ பகலும்‌ காலில்‌ சப்பாத்துடனேயே இருக்க வேண்டும்‌ 
என்பதால்‌ இரவில்‌ நித்திரை கொள்ள முடியாது அழும்‌ 
பிள்ளையை சோபாவில்‌ படூக்க வைத்து நானும்‌ தூங்கிய 
நாட்கள்‌ எத்தனையோ. 


நிரோஸின்‌ பார்வை சுருங்கி இடர்பட்டமையால்‌ கண்ணிற்குள்‌ 
வளரும்‌ தசைப்‌ பகுதி சத்திர சிகிச்சை மூலம்‌ அகற்றப்பட்டு 
பார்வை தெளிவாக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில்‌ பாடசாலை 
நேரத்திலேயே வேறோர்‌ சிகிச்சை நிலயத்தில்‌ Speech Ther- 
APYUjJLD இருந்த படியால்‌ எனது வேலை நேரத்தையும்‌ மாலை 
நேரமாக மாற்றி மதிய உணவையும்‌ வாகனத்துக்குள்ளேயே 
முடித்துக்கொண்டு உரிய பயிற்சிகளைத்‌ தொடர்ந்தேன்‌. குறி- 
ப்பாக நிரோஸின்‌ பேச்சு மொழித்‌ திறன்‌, தொடர்பாடல்‌ மற்றும்‌ 
சமூகமயமாக்கலுக்காக சிகிச்சையாளர்களின்‌ அறிவுறத்தற்படி 
மக்கள்‌ கூடும்‌ இடங்களுக்கெல்லாம்‌ பிள்ளையை அழைத்துச்‌ 
செல்வேன்‌. விழாக்கள்‌, உறவினர்களது வைபவங்கள்‌, பாட- 
சாலை நிகழ்வுகள்‌ என்று எல்லா இடங்களுக்கும்‌ நிரோஸை- 
க்‌ கூட்டிச்‌ செல்வேன்‌. 


அப்படியான இடங்களுக்கு வரும்‌ பிள்ளைகளுடன்‌ நிரோஸ்‌ 
விளையாடூம்‌ போது முரண்படூவார்‌. பிரச்சினைப்படூவார்‌. இப்ப- 
டியான சந்தர்ப்பங்களில்‌ பெற்றோர்கள்‌ சிலர்‌ என்‌ பிள்ளை- 
யைப்‌ பார்த்து கேலியாக அவர்‌ குறைபாடுகளைச்‌ சொல்லிக்‌ 
காட்டுவார்கள்‌. அச்சந்தர்ப்பங்களில்‌ வேதனையில்‌ வருந்தி- 
னாலும்‌ என்‌ பிள்ளையை மேலும்‌ வலுவூட்டி வளம்‌ படூத்த 
வேண்டும்‌ என்ற முயற்சி தொடர்ந்து கொண்டேயிருக்கும்‌. 


பெற்றோர்கள்‌ இத்தகைய விசேட தேவையுடய பிள்ளைகளது 
குறைபாடுகளை ஆரம்பப்பருவத்திலேயே இனங்கண்டு, 
அவற்றை மனதால்‌ ஏற்றுக்கொண்டு உரிய முறையில்‌ சிகிச்‌- 
சைகளைத்‌ தொடர்வார்களானால்‌ அதற்குரிய பயனை அடைய 
முடியும்‌ என்பதே உண்மையாகும்‌. 


இன்று நிரோஸ்‌ பல்வேறு நடனப்‌ போட்டிகளிலும்‌ பங்கு 
பற்றி பரிசில்களையும்‌ பெறும்‌ திறன்‌ கொண்ட ஒரு Bolly- 
wood நடனத்‌ திறன்கொண்ட பிள்ளையாக இருப்பதில்‌ நான்‌ 
பெருமைப்‌ படுகின்றேன்‌. சிறப்பாக சைகை மொழியில்‌ திறன்‌ 
படைத்தவராகவும்‌, பாடசாலையில்‌ பல்வேறு பரிசில்களை- 
யும்‌ பெற்று முன்னிலையில்‌ இருக்கின்றார்‌. நிரோஸ்‌ இன்று 
எல்லோராலும்‌ விரும்பப்‌ படுகின்ற பிள்ளையாக இருப்பதற்கு 
அவரது சிறப்பான பண்புகளே காரணிகளாகும்‌. 


தானாகவே முன்வந்து உதவும்‌ மனப்பாங்கு அவரை மற்ற- 
வர்களிடம்‌ இருந்து தனித்துக்‌ காட்டுகின்றது. Seniors Homes 
நலன்புரி நிலையங்கள்‌ மற்றும்‌ பொது நிகழ்வுகளில்‌ முன்னி- 
ன்று உதவுவதில்‌ மிகவும்‌ ஊக்கம்‌ உடையவராக இருக்கி- 
ன்றார்‌. 


இதுவரை காலமும்‌ நிரோஸிற்கு நிழலாக இருந்து வழிகாட்‌- 
டியது போல அவரது எதிர்காலத்தையும்‌ சிறப்பாக எதிர்‌ நோ- 
க்குவதற்கான ஒத்துழைப்பையும்‌ உரிய ஏற்பாடுகளையும்‌ 


செய்து வருகின்றேன்‌. அவரது நாளாந்த தேவைகளை நிறை- 
வேற்றுவதற்கான Driving License மற்றும்‌ Credit card, Debit 
Card பெறுவதற்கும்‌ பாவனைக்குமான ஒழுங்குகளை மேற்‌- 
கொண்டூள்ளேன்‌. 


முக்கியமாக நிரோஸின்‌ ஆரோக்கியமான விருத்திக்கும்‌ 
வளர்ச்சிக்கும்‌ அவரது சிறிய வயதிலிருந்தே உரிய முறை- 
யில்‌ வளப்படுத்தி வலுவூட்டிய OCTDS& நான்‌ என்றும்‌ 
கடமைப்‌ பட்டவளாக இருக்கின்றேன்‌. 001[1ிக்கும்‌ நிரோஸிற்‌- 
குமுள்ள உறவுப்‌ பாலம்தான்‌ இன்றளவும்‌ 001]யூடனான 
எனது பங்களிப்பிற்கு அடித்தளமாக இருந்து வருகிறது. 


இறுதியாக நான்‌ எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ள 
விரும்புவது நிரோஸிற்கு தொடர்‌ சிகிச்சையளித்த சிகிச்சை 
நிலையங்கள்‌, வைத்தியர்கள்‌, தாதிமார்கள்‌, சிறப்பாக அவர்‌ 
கற்ற பாடசாலை ஆசிரியர்கள்‌ மற்றும்‌ நிரவாகத்தினர்களே 
ஆகும்‌. ஏனெனில்‌ எனது முயற்சியைத்‌ தளரவிடாமல்‌ உத- 
விய கரங்களையும்‌, நான்‌ கடந்து வந்த பாதையில்‌ பல்வேறு 
வகையில்‌ ஒத்துழைப்பையும்‌, வழிகாட்டலையும்‌ செய்த 
உள்ளங்களையும்‌ இந்த இடத்தில்‌ நன்றியுடன்‌ நினைவு கூர 
விரும்புகின்றேன்‌. 


நிரோஸின்‌ அம்மா என்ற பெருமிதத்துடன்‌ இதுவரை என்னுடன்‌ 
கூட வந்த உங்கள்‌ எல்லோருக்கும்‌ நன்றி கூறி என்‌ கதை- 
யை நிறைவு செய்கின்றேன்‌. 








வர்க, 
a 4 


£ 
20 
ரு. 
ம 
[NJ 
ra 
am 
ட்‌ ஸூ! 
ரு டே 
° 


ம = வ 





38 





Ilanthirayan Sivapathasundaram 


hen I first got to know about OCTD, I was 
WV iim amazed to hear about the 

many different ways in which they help 
Tamils with disabilities. Right away, | wanted to contrib- 
ute to their cause. Being a creative person and a digi- 
tal designer I knew exactly how I wanted to help. After 
speaking to some of the members, I was invited to join 
the organization as a graphic designer Since then I 
have designed many of the promotional materials that 
you may have seen released by the organization. 


When I was nine years old, I lost my leg in the war in 
Sri Lanka due to a shrapnel injury from aerial bomb- 
ing. As a result, 1am amputated above the knee. Aside 
from being a graphic designer, there is another way in 
which | hope to contribute to being part of OCTD; that 
is by telling you how I have dealt with the physical 
limitations of my disability I came to Canada in the 
summer of 1992 shortly after my operation. The com- 
bination of being a newcomer, not being able to speak 
English, and missing one leg, immediately made me an 
outcast in school. It wasn't until two years later that | 
started to use a prosthetic leg. In theory, this was sup- 


posed make things easier for me. But 1] soon found out 
that it wasn't the case. I walked with a big limp (which 
attracted many unwanted stares), and | was still an 
outcast in school. Walking with it was difficult; it was 
heavy, it slowed me down, and limited how far I can 
walk. And then there were also the painful side effects. 
Because the amputation left me with a short limb 
(about 8 inches), the prosthetic leg used a belt which 
wrapped around my hip to help keep it attached and 
secure. After long periods of walking, the belt would 
dig into my skin. This resulted in painful skin rashes. 


Next, there was the 
socket. The socket is 
It Pave 1116 basically a hole in 
the prosthetic leg 
d sen se of that my limb would 
rest in. The outer 
freedom. | 
felt I can do 
anything. a step. Although | 
wore a sock over 
my limb, repeated pressure on the hard edge gave me 


edges of the socket 
blisters. After a full day with the leg, a blood stained 


was what support- 
ed my entire weight 
sock was not uncommon. 


every time I took 


Eventually I learned to live with it. In fact, I started 
seeing the benefits of using a prosthetic leg. One 
of which was being able to ride a bike. I would ride 
a bike everywhere! It gave me a sense of freedom. | 
felt I can do anything. This sense of accomplishment 
started to change something in me. 1 started to enjoy 
being active. I spent more time playing outdoors with 
my friends. Every sport that my friends played, 1 also 
played. Playing baseball became a regular summertime 
activity I couldn't run, but that didn't stop me. In the 
winter, we played road hockey no matter how cold it 
was. I was addicted to playing sports. I played so much 
and loved playing so much that I became better than 
most of my friends who had two legs! 


Although I don't have as much time as | did in my 
younger days for playing sports, | still like to be active. 
1 play badminton, tennis, baseball and other sports 
whenever I get a chance to. I have also discovered new 
sports as a result. By far the sport that I have become 
most involved with lately is para ice hockey (formerly 
known as sledge hockey). Para ice hockey is similar to 
traditional ice hockey but it is played by people with 


physical disabilities. I started playing it five years ago, 
and immediately fell in love with it. What I love most 
about it is the speed and the physical nature of the 
game. Since starting to play [ have become much bet- 
ter at it. In fact, last year I was invited to play for the 
provincial team. Through this opportunity, I hope to 
represent Team Canada in the Paralympics one day 


From the first day I started riding a bike, to playing 
sports with my friends, to this day of playing para ice 
hockey for Team Ontario, | have the same mentality 
when | play: my disability doesn't exist. 1 am simply 
too busy enjoying playing that I don't even think that 
Iam missing a leg. 


Going back to 1994 with my experience of using a new 
prosthetic leg, the pain and discomfort didn't last too 
long. Slowly it got better By being more active, I natu- 
rally began to strengthen my hip and leg. With more 
strength and newer prosthetic technology I no longer 
needed to wear a belt; no more skin rashes. Repeated 
blistering on my leg by the hard edges of the socket 
had also caused the skin to become thicker and tough- 
er; no more blisters. I now feel as if the prosthetic leg is 
an extension of me, rather than a separate object. This 
is all primarily due to my passion for playing sports. If 
there's one thing 1 have learned through all this, it is 
that the ability to overcome adversity and limitations 
rests in our minds. It is our passion that shape our 
mind. And where our mind goes, the body follows. 





39 


40 





டிவலல 


ஜோதி பிரபாகரன்‌ 


உலகில்‌ தோன்றிய உயிர்‌ இனங்களில்‌ மனிதப்‌ பிறவி அற்பு- 
தமானது ஆனாலும்‌ பிறக்கும்‌ எல்லாருமே எல்லாக்‌ கொடை- 
புடனும்‌ பிறப்பதில்லை. பிறக்கும்‌ போது நோயினாலோ, வி- 
பத்தினாலோ, நவீன இலத்திரனியல்‌ உபகரணப்‌ பாவனையி- 
னாலோ பலரின்‌ வாழ்வில்‌ பார்வையிழப்பு ஏற்படலாம்‌. 


இவ்வாறு நடக்கும்‌ சந்தர்ப்பங்களில்‌ பலர்‌ தங்களின்‌ வாழ்வே 
முடிந்துவிட்டதாக எண்ணுகிறார்கள்‌. பார்வை இழப்பு வாழ்வி- 
ன்‌ முடிவில்லை. இவ்வாறு குறைபாட்டூடன்‌ பிறந்தோ அல்லது 


பின்னர்‌ பார்வையிழப்பு ஏற்பட்டோ தங்கள்‌ வாழ்வை இச்‌ 
சோதனையில்‌ இருந்து மீண்டு சாதனையாக மாற்றி வாழ்ந்‌- 
தவர்கள்‌ நம்மிடையே பலர்‌ உண்டு. மனதளவில்‌ தன்ன- 
ம்பிக்கை இழந்து வாழ்க்கையில்‌ அடூத்து என்னவென்று 
தெரியாது தத்தளிப்பவர்களுக்கு என்‌ சொந்த அனுபவத்தில்‌ 
இருந்தும்‌, நான்‌ சமூகத்தில்‌ இருந்து பெற்றுக்கொண்ட பாட- 
த்தில்‌ இருந்தும்‌ சிலவற்றை உங்களுடன்‌ பகிர்ந்து கொள்ள 
விரும்புகிறேன்‌. 


1. என்னைப்‌ போன்ற ஒருவருக்கு நீங்கள்‌ தேநீர்‌ வழங்கும்‌ 
போது கோப்பை நிறையத்‌ தரவேண்டாம்‌. ஏனெனில்‌ அவற்றை 
நாங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ போது அது சிந்துவதற்கு சந்‌- 
தர்ப்பங்கள்‌ உண்டு. 


2. ஓருஇடத்தில்‌ எங்களை அமரவைக்கும்‌ போதும்‌, வாகனத்‌- 
தில்‌ ஏற்றும்‌ போதும்‌ எங்கள்‌ தோள்களில்‌ பிடித்து அழுத்தி 
இருக்கையில்‌ அமரச்‌ செய்யாதீர்கள்‌. ஓரு கையை எடுத்து, 
இருக்கையின்‌ சாயும்‌ பகுதியில்‌ வைத்தால்‌ நாம்‌ இருக்கும்‌ 
இடத்தை சரியாக உணர்ந்து அமர்ந்து கொள்வோம்‌. 


3. வாகனத்தில்‌ ஏற்றும்‌ பொழுது கதவை முழுமையாக தி- 
றந்து கதவில்‌ எங்கள்‌ கையை வைத்தால்‌ நாமாகவே வாக- 
னத்தில்‌ ஏறி அமர்ந்து கொள்வோம்‌. 


4. பொது இடங்களிலும்‌ நாம்‌ செல்லவிரும்பும்‌ இடத்தை 
தவறவிடூும்‌ சந்தர்ப்பங்களிலும்‌ உங்களின்‌ உதவி தேவை- 
ப்படுகிறது. நாம்‌ உங்களிடம்‌ உதவி கேட்கும்‌ பட்சத்தில்‌ 
எங்கள்‌ கைகளை பிடித்து கூட்டிச்செல்வதனால்‌ தரையில்‌ 
இருக்கும்‌ மேடு பள்ளங்கள்‌. ஏற்ற இறக்கங்களை எங்களால்‌ 
உணரமுடியாது, விழுந்து விடுவதற்கான சந்தர்ப்பங்க- 
ள்‌ உள்ளன. உதவி செய்ய விரும்புபவரின்‌ முழங்கை- 
யில்‌ பார்வைக்குறைபாடு உடையவரைப்‌ பிடிக்கவைத்து 
அவர்களை அழைத்து செல்லும்‌ போது, உங்கள்‌ உடல்‌ 
அசைவுகளை உணர்ந்து உங்களைப்‌ பின்தொடர்ந்து வருவ- 
தன்‌ மூலம்‌ நாம்‌ பாதுகாப்பாக நடக்கமுடியும்‌. 


5. என்‌ போன்றவர்கள்‌ வேலைசெய்யும்‌ அலுவலகத்திற்கோ,. 
வீட்டிற்கோ விருந்தினர்கள்‌ வரும்‌ சந்தர்ப்பங்களில்‌ எங்களு- 
டைய பொருட்களைப்‌ பாவித்தபின்‌ அதே இடத்தில்‌ அப்‌ 
பொருளை வைப்பதன்‌ மூலம்‌ எங்கள்‌ அசெளகரியங்களை 
தவிர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


பிறப்பில்‌ இல்லாமல்‌ இடையில்‌ பார்வைக்குறைபாடுகளை 
எதிர்‌ கொள்பவர்கள்‌ உளரீதியாக அதிகம்‌ தன்னம்பிக்கை 
இழந்தவர்களாக காணப்படுகின்றனர்‌. பார்வைக்குறைபா- 
டூடன்‌ வாழ்ந்து சாதனை படைத்தவர்களுடன்‌ நட்பையும்‌ 
உறவையும்‌ ஏற்படுத்திக்‌ கொள்வதன்‌ மூலமும்‌, அவர்க- 
ளின்‌ வாழ்க்கை பற்றிய விடயங்களை அறிந்துகொள்வதன்‌ 
மூலமும்‌ இலகுவாக தங்களின்‌ நிலையை ஏற்றுக்கொண்டு 
சகஜமான வாழ்விற்கு தயாராகி விடுகிறார்கள்‌. 


மனிதவாழ்வின்‌ வெற்றியும்‌ தோல்வியும்‌ அவரவர்‌ எண்ண- 
த்தின்‌ அடிப்படையிலேயே தங்கியிருக்கிறது. எத்தகைய 
சோதனைகள்‌ வரினும்‌ அவற்றைச்‌ சாதனையாக மாற்றி 
வாழ்வோம்‌. மற்றவர்களையும்‌ வாழவைப்போம்‌. 


For all your Real Estate Needs... 









WE 


Siva Sithamparanathan 
Sales Representative 


4 Dir: 416.829.5487 


sivasitha76@gmail.com Tel: 416.287.2222 ஸ்ட்‌, 
www.sivasitharealtor.com Fax: 416.282.4488 : ’ 


Tt (5 with pride that L offer my congratulations to the 
Organization of Canadian Tamils with Disabilities (OCT D) 
Milestone 20th Anniversary Celebrations 
Keep up the good work you are doing to the 


Special needs children in our community 


Dr. Shan A. Shanmugavadivel & Associates 
2466 Eglinton Ave. East, Unit 7 
Scarborough, ON M1K 5] 
416-266-5161 





SAVE WE 


‘GAS 





42 


நம்பிக்கை நாயகன்‌ 


Terry Fox — எனது வாழ்வில்‌ தன்‌ நம்பிக்கையை விதைத்த 
ஓர்‌ நாயகன்‌ ஆவார்‌. கனடாவின்‌ ஒரு நாயகனாக நினைவு 
கூறப்படுவதோடூ பலரின்‌ வாழ்வுக்கு நம்பிக்கையை எஊட்டூம்‌ 
ஓர்‌ விடிவெள்ளி நட்சத்திரமாக உள்ளார்‌. 1957ம்‌ ஆண்டூ 
ஜுலை மாதம்‌ 28ம்‌ திகதி கனடாவின்‌ வினிப்பெக்‌ (Winnipeg) 
இல்‌ பிறந்தார்‌. சிறு வயதிலிருந்தே Terry விளையாட்டுகளில்‌ 
ஆர்வத்துடன்‌ ஈடூபட்டார்‌. 1977ம்‌ ஆண்டு காலில்‌ எலும்புப்‌ 
புற்று நோய்‌ ஏற்பட்டு வலது காலை முழங்காலுக்கு மேல்‌ 
இழந்தார்‌. அவரது அறுவைச்‌ சிகிச்சைக்கு முந்திய இரவு 
டிக்டிராம்‌ என்பவரது கட்டுரையை படிக்க நேர்ந்தது. புற்று 
நோயின்‌ பாதிப்பால்‌ காலை இழந்த டிக்டிராம்‌ நியூ யோ- 
ர்க்‌ நகரில்‌ நெடுந்தொலைவு ஓட்டம்‌ ஓடியவர்‌. டிக்டிராமின்‌ 
செயற்பாடுகளில்‌ உந்தப்பட்ட Terry செயற்கைக்‌ காலுடன்‌ 
ஓடிப்‌ புற்று நோய்க்கு நிதி சேர்க்க முடிவெடுத்தார்‌. 





1980ம்‌ ஆண்டூ ஏப்ரல்‌ மாதம்‌ 12ம்‌ திகதி Terry 10%இன்‌ நம்பி- 
க்கை நெடுந்தொலைவு ஓட்டம்‌ கனடாவின்‌ ஒரு முனையி- 
லிருந்து மறு முனைக்குத்‌ தொடங்கியது. கனடாவின்‌ New- 
foundland மாகாணத்தின்‌ St. 101115இலிருந்து ஆரம்பமான 
ஓட்டம்‌ ஜான்‌ மாதம்‌ 22ம்‌ திகதி Montreal நகரை அடைந்த 
போது 8000 கிலோ மீட்டர்‌ மொத்தப்‌ பயணத்தில்‌ மூன்றில்‌ 
ஒன்றைக்‌ கடந்திருந்தார்‌. பின்னர்‌ Toronto மாநகர முன்றலிலும்‌ 
அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்‌ பட்டு அவரது ஓட்டம்‌ 
தொடர்ந்தது. தினந்தோறும்‌ நெடுந்தொலைவு ஓடுவது அவரது 
உடல்‌ நிலையைப்‌ பாதிக்கத்‌ தொடங்கியது. செப்டம்பர்‌ 1ம்‌ 
திகதி 1980ம்‌ ஆண்டு Thunder Bay நகருக்கு வெளியே 
நெஞ்சு வலியும்‌, விடாத இருமலும்‌ தொடர்ந்ததால்‌ தனது 
ஓட்டத்தை நிறுத்தினார்‌. அடுத்த நாள்‌ செய்திக்கூட்டத்தில்‌ 
தனக்குப்‌ புற்று நோய்‌ நுரையீரல்‌ வரை பரவி விட்டதாகவும்‌ 
143 நாட்களில்‌ 5373 கிலோ மீட்டருடன்‌ தனது ஓட்டத்தை 
நிறுத்துவதாகவும்‌ வருத்தத்துடன்‌ தெரிவித்தார்‌. அப்போது 
அவர்‌ திரடடிய தொகை 1.7 மில்லியன்‌ டொலர்களாகும்‌. 


Terry Fox 1981ம்‌ ஆண்டு ஜுன்‌ மாதம்‌ 28ம்‌ திகதி தனது 
21வது வயதில்‌ இவ்வுலகத்கை விட்டூ மறைந்தார்‌. அவரது 
துணிவும்‌ மன உறுதியும்‌ நாட்டு மக்களை நன்னோக்கத்துக்‌- 
காக ஒன்று திரட்பிய திறமையும்‌ வியப்புக்குரியது. இதுவே 
அவரது மறைவுக்குப்‌ பின்னும்‌ வருடா வருடம்‌ Terry Fox 
ஓட்டம்‌ நடாத்தப்பட்டு இன்றுவரை 500 மில்லியன்‌ டொலர்க- 
ளுக்கு மேலாக புற்று நோய்‌ ஆராய்ச்சிக்கு திரட்டிப்படுவ- 
தற்குக்‌ காரணமாக அமைந்தது. கனடா மட்டுமல்லாது உல- 


கின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ அவரது நினைவாக ஓட்டங்கள்‌ 
நடாத்தப்‌ பட்டு வருவது சிறப்பம்சமாகும்‌. 


Terry Fox எனது சொந்த வாழ்விலும்‌ ஒரு பெரிய உந்து சக்‌- 
தியாக உள்ளார்‌. 2002ம்‌ ஆண்டு நடை பாதையால்‌ நடந்து 
கொண்டிருந்த போது என்னைக்‌ கட்டூப்பாடிழந்த ஒரு மோ- 
ட்டார்‌ வண்டி மோதியது. இவ்விபதினால்‌ எனது ஒரு காலை 
முழங்காலுக்கு மேல்‌ இழந்ததுடன்‌, மற்றக்‌ காலிலும்‌ ஒரு 
கையிலும்‌ முறிவேற்பட்டது. வைத்திய சாலையில்‌ பல மா- 
தங்கள்‌ இருந்த போது Terry Fox பற்றி அறிந்ததுடன்‌ அவரது 
வாழ்க்கையைத்‌ திரைப்படமாகப்‌ பார்க்கும்‌ சந்தர்ப்பம்‌ கிட்‌- 
டியது. இது எனக்குத்‌ தன்னம்பிக்கையும்‌ ஊட்டியது. என்ன- 
£லும்‌ சில கிலோ மீட்டர்களாவது ஓட முடியும்‌ என்ற புத்‌- 
துணர்ச்சி ஏற்பட்டு வருடா வருடம்‌ நடைபெறும்‌ Terry Fox 
ஓட்டத்தில்‌ பங்குபற்றி எனது பங்களிப்பை வழங்குவதுடன்‌ 
பங்குபற்றும்‌ மற்றோர்களுக்கு ஊக்கத்தையம்‌ அளிக்கின்‌ே 
றன்‌. 

Terry 10%இனது வாழ்க்கை வரலாறு சவால்களை எதிர்நோ- 


க்கும்‌ அனைத்து மக்களுக்கும்‌ ஒரு உந்து சக்தி என்பதில்‌ 
எதுவித ஐயமும்‌ இல்லை. 





43 





44 











45 








46 


“4 re 
anes 
fi 
Br a 


ACS ASSOCIATES INC. 
PROFESSIONAL TAX AND ACCOUNTING SERVICES 


உ PERSONAL AND CoRPORATE TAX PLANNING AND E-FILE 
_ ¢ TAX APPEAL AND REPRESENTATION WITH 
Canapa REVENUE AcENcy 
¢ PAYROLL SERVICES 
¢ Business Taxes (GST/HST வற WSIB returns) 
உ COMPUTERISED BooKKEEPING AND AccouNTING 
உ Company INcorporaTiON 8 Name RecisTRATION SERVICES 
உ BUSINESS ADVISORY ON BUYING AND SELLING BUSINESS 
உ BUSINESS PLAN PREPARATION 


ACS REALTY MANAGEMENT ING. 
PROFESSIONAL PRopeRTY MANAGEMENT SERVICES 


¢ RESIDENTIAL 00100 
உ (0141120181 00100 
¢ INVESTMENT PROPERTIES 


SUTHAN ARULANANTHAM 


CA (SL), BCom (Hons), ASCMA 






Real Estate Broker and Insurance Advisor 
Cell: 416 587 6931 Office: 416 901 7001 
Fax: 1(888) 229 8450 


LIFE INSURANCE AND 
INVESTMENT SERVICES 


e TERM INSURANCE 

¢ WHOLE LIFE INSURANCE 

¢ Universat Lire INSURANCE 

உ Gritica ILLNESS AND Disasitity INSURANCE 

¢ HEALTH INSURANCE AND SuPER Visa INSURANCE 

உ REGISTERED RETIREMENT SAVING PLAN (“RRSP”) 
INVESTMENT 

e REGISTERED EDUCATION SAVING PLAN 
(“RESP”)-Cuitpren Epucation savinc 

உ PERSONAL FINANCIAL PLANNING 


REAL ESTATE SERVICES 
(RE/MAX Community Reatry Inc.) 


உ RESIDENTIAL AND COMMERCIAL BUYING AND SELLING 
உ RESIDENTIAL AND COMMERCIAL LEASING SERVICES 

¢ BUYING AND SELLING INVESTMENT PROPERTIES 

¢ BUYING AND SELLING OF BUSINESS 


11/௦ டக 


SCARBOROUGH ON - 





BRAMPTON ON 


துரித பணமாற்றுச்‌ சேவையில முன்னோடிகள்‌ 


OQUNXDDION கண்ட ஸ்தயனம்‌ 
கல்லெல்லாம்‌ மாணிக்கக்‌ கல்லாகுமா? ALI PEOPI = 
Fam | a பட 


SAME LANGUAGE 








இதில்‌ 24 வருடங்கள்‌ கனடாவில்‌... 








IY மந்நள்‌ இதயங்களில்‌ பரையற்றும்‌ 8 வைரிலும்‌ மற்றும்‌ 
57 வருடங்கள்‌ வரிநத்‌ fain இடர்பிடிந்தவர்கள்‌ 


| ©. . கரசிட்பிஸ்ளை ௪௧ » புத்திரர்கள்‌. 


3228 Eglinton Ave. East, Suite #3 (Eglinton & Markham) 
Scarborough, ON M1J 2H6 
Tel: 416 267 8221 





Dr. SABESAN 













1585 MARKHAM Rt 
UNIT 105, ee 
SCARBOROUGH 
416 666 7770 







APPLIANCES REPAIR & SERVICE 
வாரத்தில்‌ 7 நாட்கஸம்‌, உங்கள்‌ சகல விதமான உபகரணங்களையும்‌ 
குறைந்த கட்டணத்தில்‌, விரைவாகவும்‌, உத்தரவாதத்துடனும்‌ 
உங்கள்‌ வீருகளிற்கே வந்து திருத்திக்‌ கொருப்போம்‌... 
அகக்துடண்‌ பாவித்த உபகரணங்களை (Appliances) 
ிபபாபப விலையில்‌ விந்கவம்‌. உத்தரவாதத்துடன்‌ வாங்கஷம்‌ 
எம்மை அைழமையுஙகண்‌ a 
Boas மதிப்பீடு Certified Technicia 
Free Estimate M. Kanna 













Making Unforgettable Cakes For Unforgettable Moments, 


Since 1985. LOW RATES 


BUY & SELL சாண்றிதழ்பைற்ற 
USED APPLIANCES தொழில்‌ 
2761 Markham Ra, Unit 24 Tel: 416.431.6604 7 DAYS A WEEK நுட்பவியலாளமர்‌ 
Scarborough, ON Tel: 416.431.6874 
M1X 044 Cell: 416.816.8641 M. சகுண்ணண்‌ 






Ky i — a! Tel: 416.431.376: 
ட்‌ | பான Ges ss Sell: 416.418.654: 











Vishpala 


danthirayan Sivapathasundaram 


As she lay on the battlefield, the chaos around her raged on. War does not பதப்‌ a lone fallen warrior. Be- 
by an enemy sword, and her 


neath her, a bed of earth softened by the pool of her own blood. Her leg severe 
vengeance incomplete just as her body. Her consciousness waning, the battle around her started to fade. With 
the sounds of war in the distant now, she heard two voices ர்‌ as one: “Rise, Vishapala. We have made 
your body whole. A leg of tron to match your will. Rise and fight.” In an instant, she found herself back at 
the battlefield. The world around her was lucid and sharp. She can hear பம்‌ clanging of the sword and the 


5016881115 of the countless warriors around her. Without wasting a moment, she stood up and gripped the sword 


and shield still in her hands and entered the battlefield once again... 





The earliest reference to the concept of a prosthesis in the world is attributed to the Rigveda. As interpreted by Sayana, a 
commentator on the Vedas, Vishpala, a female warrior loses her leg in Khela’s battle. She is then helped by the twin gods Ash- 
wins who give her an iron leg to continue her fight. 











“If you try to judge people, 
you will never have time to love people”. 


-Mother Teresa- 


One day while passing a hill, a 20 year old boy looking out from the 
Train window shouted.... 


“Dad, look the trees are going backward!” Dad smiled and the young 
couple sitting nearby, looked at the childish behavior of the 20 year old 
with pity. Suddenly he exclaimed again... “Dad, look the clouds are 
running with us!” 

The couple couldnt resist and said to the dad ... “Why dont you take 
your son to a good doctor?” The old man smiled and said....“I did, and 
we are just returning from the hospital, my son was born blind, he got 
his eye sight today....” The couple was astonished. 


Every single person in the planet has a story... 
Do not prejudge the people before you truly know them.... The truth 
might surprise you... think before you say something... !!! 











a 
கப்‌ | | TT 
ஊன See gee 
To பய! 


a\ilelaere|t-lamer-larelalie-laameeaes 


| Insurance Advisor / Real Estate Agent 


| 416-833-2190 gandhirealtor@gmail.com 








2691 Markham Road #10 & 12 Tel: 416-299-3200 
Scarborough, ON Fax: 416-299-5699 
M1X 1L4 Cell: 416-454-1172 





Ocean Star Ltd. is one of Toronto's largest wholesale suppliers of fresh and frozen poultry,seafood, and 
meat. Established over 10685 ago, we have extensive knowledge and experience in the poultry, seafood 
and meat industry. 


We provide the highest quality product at the lowest possible price. 


VYAVYAWYAC) eX2¥=| alciis] aime 848114] 





